தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு எண் : 207 


சோமயாகப் பெருங்காவியம் 


( முத்தாண்டியா பிள்ளைக் கவிராயர் இயற்றியது ) 


* 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூல் நிலையம் , 

தஞ்சாவூர் . 


1985 


விலை ரூ . 8 / 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு எண் . 207 


சோமயாகப் பெருங்காவியம் 


( முத்தாண்டியா பிள்ளைக் கவிராயர் இயற்றியது ) 


பதிப்பாசிரியர் : 


புலவர் வீ . சொக்கலிங்கம் , 

தமிழ்த்துறை , 
சரசுவதி மகால் நூல் நிலையம் , தஞ்சாவூர் . 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூல் நிலையம் , 

தஞ்சாவூர் . 


1985 


விலை ரூ . 8 / 


முதற் பதிப்பு 1985 


* 


வெளியீடு : 


தஞ்சை சரசுவதி மகால் நூல் நிலையம் , 
தஞ்சாவூர். 


பதிப்பகம் : 


திருவள்ளுவர் அச்சகம் , தஞ்சாவூர் . 


வெளியிடுவோர் உரை 


விலையுயர்ந்த முத்துக்களும் மணிகளும் கடலின் ஆழத்தில் 
இருக்கின்றன " என்பான் ஆங்கிலக் கவிஞன் . அதுபோல , அரிய 
பெரிய நூல்களெல்லாம் அரிய மூலபண்டாரமாகிய , தஞ்சை சரசுவதி 
மகால் நூல் நிலையத்தில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன . 
இன்னும் தொடர்ந்து சேகரித்து வைக்கப்பட்டு வருகின்றன . 
அவற்றுள் ஒன்றுதான் 

* சோமயாகப் பெருங்காவியம் , 
அபுத்ரஸ்ய கதிர் நாஸ்தி அதாவது ” பிள்ளைப் பேறில்லா 
தார்க்கு வீடுபேறில்லை என்பதாம் . அதனால் வருந்துவோர் பலர் . 
அவ்வாறு வருந்தியவன் , இந்நூலுடைத் தலைவன் காமாட்சி 
என்பான் . 


அவன் , சோமயாகம் செய்து மகப்பேறடைந்த வரலாற்றைக் 
கூறும் இந்நூலை , மிக்க ஆர்வத்துடன் , பல நூல்களையும் ஆய்ந்து 
ஒப்புனம் கண்டு சிறந்த ஆய்வு முன்னுரையுடன் பதிப்பித்துள்ள , 
எமது மகால் தமிழ்த்துறைத் தலைவர் , திருவாளர் , புலவர் 
வீ . சொக்கலிங்கம் அவர்கட்கு எமது பாராட்டுக்களும் , நன்றியும் 
உரித்தாகின்றன . 

இந்நூலை, எமது நூலகத்திற்கு அன்பளிப்பாகத் தந்துதவிய 
திருவாளர் திரு . குருநாதன் அவர்கட்கு , எமது நன்றி உரித் 
தாகிறது . இதனை நன்கு அச்சிட்டுத்தந்த , தஞ்சை திருவள்ளுவர் 
அச்சகத்தாருக்கும் ஏனையோருக்கும் எமது நன்றி உரித்தாகிறது . 

இதுபோன்ற அரிய நூல்களைப் பதிப்பிக்க ஆண்டுதோறும் 
பொருளுதவி செய்து , ஊக்குவிக்கும் மைய அரசுக்கும் எமது நன்றி 
உரித்தாகிறது , 

இதுபோன்ற சுவடிகளைத் தம்மிடம் பெற்றுள்ளவர்கள் ; 
அவற்றை எம்மிடம் அன்பளித்துதவினால் , இதுபோன்ற நூல் 
வடிவில் வெளியிட்டு , மக்கள் பயனடையச் செய்து , அதன்மூலம் 
சிறப்படைவார்கள் . எனவே தம்மிடமுள்ள சுவடிகளை எம்முடைய 
சரசுவதி மகாலுக்குக் கொடுத்துதவ வேண்டுகிறேன் . 


தஞ்சாவூர் 
24-2- 85 


} 


இங்ஙனம் 
டி . ஆர் . 

இராமசாமி , இ . ஆ.ப. 
மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குநர் 

சரசுவதி மகால் நூலகம் 


பொருளடக்கம் 


பக்கம் 


முன்னுரை 


i- xviii 


சோமயாகப் பெருங்காவியம் 


1-126 


பாட்டு முதற்குறிப்பு அகரமுதலி 


127 --- 136 


பிழை திருத்தம் 


137 


வேண்டுகோள் 


138 


முன்னுரை 


“ மங்கையர்க் கரசி வள வர்கோன் 
பாவை 

வரிவளைக் கைம்மட மானி 
பங்கயச் செல்வி பாண்டிமா தேவி 

பணிசெய்து நாடொறும் பரவப் 
பொங்கழல் உருவன் பூதநா யகன நால் 

வேதமும் பொருள்களும் அருளி 
அங்கயற் கண்ணி தன்னொடும் அமர்ந்த 
ஆல வாய் ஆவதும் இதுவே ! ” 

என்பார் 
திருஞான சம்பந்தப் பெருந்தகையார் . “ இருக்கு , யசுர் ,, 
சாமம் , அதர்வணம் ஆகிய நான்கு வேதங்களையும் , அதன் 
பொருளகளையும் அருளிச் செய்து , அங்கயற்கண்ணமமை 
யாம் மீனட் சியுடன் சோமசுந்தாக் கடவுள் எழுந்தருளி 
யுள்ள மதுரை " என்கிறார் 


வேதம் நான்கினும் மெய்ப்பொரு ளாவது 

நாதன் நாமம் நமச்சி வாயவே ! 
என்பதும் , 
" வேதமொடு வேள்விபல வாயினமி 

குத்துவித யாறு சமயம் ” 
என்பதும் திருஞானசம்பந்தர் வாக்கு 

வேதத்தான் என்பர் வேள் வியுளான் என்பர் 
என்றும் , 

“ வே தங்கள் வேள்வி பயந்தார் போலும் என்றும் 
திரு நாவுக்கரசர் கூறுவதால் , இறைவன் வேள்வியால் 
வழிபடப் பெறுகிறான் என்பது பெறப்படுகிறது . 

तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम " 
அதாவது , எங்கும் நிறைந்த பரம்பொருள் இடையறாது 
யாகத்தில் நிலைத்திருக்கிறது , என்பது பெற்றாம் . யாகம் 


12 


( ii ) 


என்னும் தேவாரா தனையானது , முடிவில் பரமேஸ்வரனைக் 
குறித்துச் செய்யும் வைதிக வழிபாடேயாகும் . பரமசிவ னே 
வேள்வியில் அளிக்கும் அவியாகிய உணவை ஏற்றுக் 
கொண்டு , அதற்குரிய பயனையும் அருளுகிறான் . 


எனவே , இதன் விளக்கம் காணும்போது . 

வேள் வி 
யால் 

மழையுண்டாகிறது மழையினால் பயிர்கள் வளர் 
கின்றன . பயிர்களால் உயிர்கள் வாழ்கின்றன . 
உ . யிர் வாழ்க்கைக்கு யாகம் இன்றியமையாதது . 
பற்றியே வள்ளுவரும் , கடவுள் வாழ்த்தி , 

வான் 
சிறப்பை வைத்து , 


எனவே 


" சிறப்பொடு பூசனை செல்லாது!, வானம் 
வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண் 

என்றும் கூறினார் . 
அவனருளாலே அவன் தாள் வணங்கி , என்பது போல 
விணணவர்க்குப் 

செய்ய 

வேண்டுமானா 
பரமசிவனைக் குறித்து வேள்வி செய்யப்படல் வேண்டும் . 


. 


பூசனை 


யாகத்தில் 21 வகைகள் உண்டு. 1 , அக்கினியா 
தானம் . இதுவே அக்கினி ஹோத்திரம் எனப்படுவது . 
2 . தரிசபூரண மாசங்கள் . 3. பிண்டப் பித்ரு யக்ஞம் . 
4 . ஆக்ரயணம் . 

5. சாதுர்மாசியம் . 6. நிரூட பசு 
பந்தம் . 7. சௌத்திராமணி என , அவிர்யக்ஞம் 7 - ம் , 
1. ஔபாசனம் . 2. வைசுவதவே தம . 

ஸ் தாலீ 
பாகம் . 4 . ஆக்ரயணம் . 

5 சர்ப்ப பலி . 6 . 
பலி . 7. அஷ்டகான் வஷ்டகா என பாக யக்ஞம் 7 - ம் , 
1 . அக்கினி ஷ்டோமம். 2. அத்யக்னிஷ் டோமம் . 
3 . உக்த்யம் . 4. ஷோடசீ . 5. வாசபேயம் . 
அதிராசம் . 7. அப்தோர் யாமம் எனச் சேமயாகங்கள் 
7.ம் ஆக 21 ஆம் . 


3 . 


ஈசான 


6. குரு 


மேலும் , உருத்திரயாகம் , நறுமணயா கம் , க்ஷாம 
முடைய 

யாகம் , அழகு விரும்பிச் செய்யும் 


யாகம் , 


( iii) 


யாகம் 


நற்குண யாகம் , உணவுப் பொருள் குறித்த 
கண்களை விரும்பிய யாகங்கள் என்பனவும் யாகங்களாம் . 


மற்றும், புத்திரகாமேஷ்டி யாகம் , அஸ்வமேத யாகம் . 
முதலியனவும் நூல்களில் காணப்படுகின்றன .. மேலும் 
பல பிரிவுகள் உள்ளன . 


தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் 

தான் என்று ஆங்கு 
ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை " 


வகை 


என்றாற்போல , வேள்வியில் தேவவேள்வி , தென்புலத்தார் 
வேள்வி , பூத வேள்வி , மானுட வேள்வி என நான்கு 

வேள்வியும் உண்டு. இவையேயன்றி செய 
வேள்வியும் உண்டென்பதை , 

யக்ஞானாம் ஜபயக்ஞோ அஸ்மி என்று கண்ணன் 
பகவத்கீதையில் , “ வேள்விகளுள் நான் செப வேள் 
வியாய் இருக்கிறேன் என்கிறார் . 


6 


எண்ணிறந்த தமிழ்நூல்களும் , புராணங்களும் 
யாகத்தைப்பற்றிக் கூறு தலால் , 

அது ஒருசாரார்க்கே 
உரித்தன்று . யாவருக்கும் , வேதமும் யாகமும் பொதுவே . 
யாகம் வேட்ட பெருநற்கிள்ளி முதலான மன்னர்களும் , 
பிறரும் யாகம் செய்திருக்கின் றனர் . . பசுவைக் கொன் 

று 
வேள்வி செய்த வரலாறுகளும் உண்டு . 


பறப்பைப் படுத்தெங்கும் பசுவேட்டு எரியோப்பும் 
சிறப்பர் வாழ்தில்லைச் சிற்றம்பலம் " 
என்பது திருஞானசம்பந்தரின் திருக்கடைக்காப்பு . பரஞ் 
சோமுனிவர் திருவிளையாடற் புராணத்து , மாணிக்கம் 
விற்ற படலத்து , 
மணித்தலை மலையின் பக்க மாய்த்தவன் வயிர வேலாற் 
பிணித்துயிர் செகுத்த வள்ளற் பெருந்தகை 

யா வாய் வேதம் 


( iv ) 


பணித்திடும் வபையை வாங்கிப் பட பெரி 

கவைமுன் பார்க்கக் 
குணித்தவா னாடர்க் கூட்டிக் 

கூட்டிக் கோகிலா 

வேள்வி செய்தான் " . 34 
என்று காணப்படுகின்றது . 

யாகத்தாற் போற்றப்படுகிறவன் பரமேசுவரனே 
யாயினும் யக்ஞோ வை விஷ்ணு : 

என்பதனால் 
வேள்வி விஷ்ணுமயமாகிறது . 

யசுர்வே தம் : ‘ சுக்கில யசுர்வேதம் என்றும் 
கிருஷ்ண யசுர்வேதம் என்றும் 

இரு வகைப்படும் . 
கிருஷ்ண யசுர் வேதத்தில் தைத்திரீய சங்கிதையில் 
சோமயாகப் பிராமணம் கூறப்படுகின்றது . அதில் , ஆறு 
பிரபாகடங்கள் உள்ளன . 

அவற்றில் மூன்றாவதில் , 
மேடைகள் அமைத்தல் , அக்கினி சோமங்களின் பிரண 
யனம் , கட்டுத்தறி ( யூபம் ) வெட்டு தல் , கட்டுத்தறி 
நடுதல் , தீக்கடைதல் , 2 பாகரணம் , சாமிதேளி மந்திரம் 
கூறு தல் , பசுவைக் கொல்வதைக் கூறுதல் , வயாஹோமம் , 
அங்க ஹோமம் , அநூயாசைகள் ஆகியவைகளைக் கூறும் 
“ பிராணங்கள் ” கூறப்பட்டிருத்தல் குறிப்பிடத் தக்கன . 


சோமக்கொடியைக் கொண்டுவந்து , அதன் 

சாறு 
பிழிந்து வேள்வி செய்தல் ‘ சோமயாகம் , ஆனால் பசு , 
ஆடு முதலானவற்றைக் கொன்று , அதன் வபையை 
எடுத்து வேள்விசெய்தலும் சோமயாகம் எனப்படுகிறது . 


வாக 


சமிதா ( கொல்கிறவன் ) என்று மந்திரத்தில் பொது 

இருத்தலின் மிரு தியைத் தழுவி , கலியுகத்தில் 
குயவர்களையே, கடாவைக் கொல்கிறவர்களாகக் கொள் 
கிறார்கள் . இக்காலத்தும் வடதேசத்தில் அந்தணர்களே 
கொல்கிறார்கள் . குயவர்களைக் கொண்டது என்ன ஒத்து 
மையால் எ.பது தெரியவில்லை . பாண்டவர்கள் குயவர் 
வீட்டில் தங்கியதால் என்பர் சிலர் " இவ்வாறு , கிருஷ்ண 
யசுர்வேத தைத்திரீய சங்கிதை த . ப . இராமசாமிப்பிள்ளை 
பதிப்பு பக்கம் 267 - ல் காணப்படுகிறது . 


மேலும் , அந்நூல் கூறுவதாவது : ( 11 - ம் விநியோகம் ) 
துன்பமின்மையின் , அறுத்தும் அறுக்காதது போன்ற 
இந்த வபை வேள்வித் தலைவனுக்கு , நல்ல வீரர்களான 
மக்களையு , போன்மார்களையும் அளிப்பதுடன் தனத்தை 
யும் அளிக்குக என்பதாகும். 


கௌரவ 


தனால் போலும் இந்நூலுடைத் தலைவன் , நல்ல 
வீரர்களான மக்களை வேண்டி , இச் சோமயாகத்தினைப் 
புரிந்துளான் . 

திருவாளர் நா . மகாலிங்கம் அவர்களைக் 
ஆசிரியராகக் கொண்டு வெளிவரும் சக்தி எனும் 
( செப்டெம்பர் 84 ) இதழில் ‘ சோமயாகம் பற்றி , திருவாளர் 
எம் . ரவீந்திரன் அவர்சள் ஒரு சிறப்புக் கட்டுரை வெளி 
யிட்டுள்ளார் . அதன் சுருக்கம் : 


" வேத காலத்திலிருந்த முக்கிய சடங்கு வேள்வி 
அதிலிருந்து எழும் புகை , வானவெளியைச் 
சுத்திகரித்தது . 


சார்ந்து 


தற்போது , திருவனந்தபுரத்தில் ஒரு 
யாகம் நடந்தது . யாகம் முடிந்ததும் பலத்த மழை 
பெய்தது . 

யாகம் முடிந்தால் மழை பெய்யும் என்பது 
பலித்தது . இந்த சோமயாகத்திற்குத் தேவையான 
சோமக்கொடி கொல்லங்கோடு 

கொல்லங்கோடு மகாராஜாவால் 
தரப்பட்டது . எறக்குறைய முல்லைக்கொடி போன் 

றது . 
இக்கொடியில் அமாவாசை தினத்தில் மட்டும் 
இலை இருக்காது . அமாவாசை கழிந்த முதல் நாள் 
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலையாகத் துளிர்க்கும் .. 
பௌர்ணமி அன்று பதினைந்து இலைகள் காணப்படும் .. 
பௌர்ணமி முடிந்த மறு நாள் முதல் , ஒவ்வொரு நாளும் 
ஒவ்வொரு இலையாக உதிர்ந்து மறுபடியும் முன்போலத் 
துளிர்க்கும் . 

இவ்வளவு சிறப்பான சோமக்கொடியை இடித்துச் 
சாறு எடுத்து , அதை ஹோமத்தீயில் , சூரியோ தயத்திற்கு 


vi ) 


ஆ குதி 


முன் 5 நாட்கள் ஊற்றுவர் , 6 - ம் நாள் விடியற்காலையில் 
செய்வார்கள் , சோயாகத்தை 

நடத்தும் 
வைதிகரும் , அவரது மனைவியும் , யாகம் தொடங்குமுன் 
‘ சாவித்திரி விரதமிருந்து , எசமானனும் பத்தினியுமாக 
ஆகிறார்கள் . யாகப் பாத்திரங்கள் மண்ணாலும் மரத்தாலும் 
ஆனவை . எசமான் அமரும் ஆசனம் , கலைமான் தோலால் 
செய்யப்பட்டது . இந்த யாகமூர்த் 5 , தட்சணாமூர்த்தி 


முதல் நாள் யாகத்திற்கு வேண்டிய தீயை , இரண்டு 
மரக்கட்டைகளைக் கொண்டு கடைந்து , 

உண்டாக்கி , 
அத்தீயைக் கொண்டு , ரோமம் செய்தார்கள் . 2 - ம் நாள் 
ஹோம குண்டத்தைக் குதிரையை விட்டுத் தாண்டச் 
செய்தார்கள் . 3 - ம் நாள் 

சோமப் பிரயம் , ‘ சோமய் 
பிரவாகம் முதலிய கிரியைகள் நடந்தன . 4 - ம் நாள் 
‘ ஸ்ரீபம் , வேதிகாணர் நடந்தன 5 - ம் நாள் வபாஹோமம் 
நடந்தது . 6 - ம் நாள் சோமாகுதி நடந்தது . 7 - ம் நாள் 
ஏதாவது தவறு நடந்திருந்தால் , அதை மன்னிக்கும்படி 
கல்ப பிராயச்சித்த ஹோமம் , செய்தார்கள் . 
சக்தி ஹோமத் : தாடு யாகம் நடந்தது . அதற்குப் பின் 
எல்லாப் 

பொருள்களையும் , யாகசாலையையும் 
அக்கினி சமாப்பணம் செய் தனர் . இந்த யாகத்தைக் 
கண்டு களித்த பெர்லி என்ற அமெரிக்கர் , வேறு எதுவும் 
இல்லாவிட்டாலும் , இந்த யாகம் என் உடலில் , ஒரு புது 
உணர்சியையும் , மனதில் ஒரு அதீதமான அமைதியையும் 
அளித்தது என்றார் . 


கடைசியில் 


பூரண 


இவ்வாறு அந்த இதழ் கூறுகின்றது . 

சோமயாகத்தில் பசுக்கொலை சொல்லப்படுகிறது . 
இதுபற்றி ஆராயும்போது . 

" ஈண்டு யாகமென்பது 
தேவா ராதனை . யாகத்தில் பாவமாகியபசுக் விலங்கின் 
கொலைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன . அக்கினிசோமப் 
பசுவைக் கொல்லுக என்பது முதலிய விதிகள் வெளிப் 
படை . அற்றேல் கொலைத்தொழில் வேதத்தால் விலக்கப் 
பாவமாகும் . 

ஆம் , 

விலக்கப்பட்டிருக் 


படினன்றோ 


( vii ) 


2 


கின்றது . அதையும் , ஓருயிரையும் கொல்லற்க என்பது 
முதலிய விலக்கு விதிகளில் காண்க. இப்பொருளையே , 
“ நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்குக் 
கொன்றா தம் ஆக்கம் கடை 

எனப் பொதுவாகவும் , 
அவி சொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் 

யிர்செகுத்து உண்ணாமை நன்று என்று 
சிறப்பாகவும் , தெய்வ நற்றமிழ்த் திருவருண் மறையுந் 
தெரிவிக்கின்றது . மற்றும் , இவ்வாறே , 
கொலையா தி அகன்றொழுகும் தவங்கள் தாமே 

குற்றமிலா நற்றவமென்று உரைக்க நூலும் 
காலையாதி அகற்றிய நல்லறங்கள் தாமே 
குவலயத்தில ஒப்பரிய அறங்கள் 

ஆகும் 
என்று சிவஞான தீபமும் கூறுகின்றது . இன்னோரன்ன 
கலைகள் எண்ணிறந்தன . மேலும் , இதுவே , சைனம், 
பௌத்தம் முதலான 

சமயங்களின் தலைசிறந்த 
கொள்கையுமாம் . இதனை : 
“ செங்கனகத் தா துறைத் திரு நாதர் குன்றில் வாழ் 

தேவனே முனீசு வரனே ! 
செய்யவளி னழகுமிகு செங்கமல வதிபுகழுஞ் 

செம்மல்சுப மித்திர புதல்வா ! 
திங்களணி கதிர்புரையு முன்வசன மொன்றுந் 

திருவிளைக்க மாறில் லாதது . 
சிவகதி பொருந்தசது வே தமூ வாண்டுநெற் 

கசயென நவின்ற தறியர் 
தங்குபுக ழுலகிலதைத் தயவிலா வந்தணர் 

தகரென மொழிந்த துணிவென் ? 
சாலவு மாறுசெய லுண்டா லப்பிணிக் 

காலதோ டத்தின் வலியே . 
புங்கவர்க் கிறைவனே பொன்னெயிற் றலைவனே 

புகலரிய முச்சோதி ( சுடரே ; ) 
புத்தனே பத்தனற் சித்தனே மற்றவர்சொல் 
பற்றாத கால மருளே ! 

20 
1 ஆடு ( அஜ : 


--- 


| viii ) 


என்று ; 

“ பவ ரோக மந்திரம் என்றும் சைன நூல் 
கூறுகின்றது மூன்று ஆடுகள் வைத்திருந்த நெல் , 
முளைப்புத் திறன் அற்றது . 

அசம் என்று 
கூறினர் முன்னோர் . 


5 


அதனையே 


தானே 


அதனை , அஜ : என்றல் ஆடு னக்கொண்டு வேள் 
வியில் ஆட்டினைப் பலிகொடுத்தனர் போலும் , 

என்பது 
பெறப்படுகிறது . 

மூன்றாண்டுகள் இருந்த நெல்லில் 
உயிர்த்தன்மை , 

நீங்கிவிடுகின்றது . 
வேளாண்மை வல்லுநர்களும் 

இக்கருத்தினை 

மேற் 
மூன்றாண்டுகள் கழிந்த நெல்லை , விதைப் 
பதில்லை . இதனால சைன , 

பௌத்த சமயக்கொள்கை 
புலப்படுகின்றது . விரிக்கிற் 

பெருகும் . இவ்வாற்றால் 
யாகத்திற் செய்யும் பசுக்கொலை பாவமே என்பது பெறப் 


கொண்டு , 


பட்டது . 


ஆகும் . 


னுடம்பை 


இனி " ஓருயிரையுங் கொல்லற்க ” என்பது பொது 
விதியாம் . அக்கினி சோமங்களின் 

பசுவைக்கொல்க 
என்பது சிறப்பு விதியாம் . இவற்றுள் பொதுவிதியானது 
சிறப்பு விதியைக் கெடுக்காது . 

யாகத்திற் செய்யும் பசுக் 
கொலை , கொலையே 

ஆகாது ; பாதுகாப்பே 
யாகத்தில் 

உயிர் துறந்த உயிர்கள் , சுவர்க்கத்தில் 
இன்புற்று வாழும் அதாவது , 

பொன் 
எடுத்துக் கொண்டு , மேலாகிய சுவர்க்க லோகத்தை 
அடைகின்றது என்றும் , அவ்வுயிர் இறக்கின்ற தில்லை 
என்றும் வேத மந்திரங்கள் கூறுகின் றன . கொல்லும் 
விதியைக் கூறும்போது , அப் பசுவின் பிராணன . 

வாயு 
வுடன் ஒன்றாகிறது என்று , அவ்வுயிரின் மாணமின்மை 
யைப் 

போ திக்கின்றது . இவ்வாறே . எண்ணிறந்த 
பிரமாணங்கள் இருக்கின்றன இப்பொருளையே , இராமா 
னுசரும் , தேசிகா சாரியரும் மிக விரித்துக் 
யுள்ளார்கள் , அதை ஆண்டு காண்க பாரதம் அனு 
சாசன பருவத்திலும் , 

1 அச்சில் வராத நூல் 


( ix ) 


" யஸ்மாத் பசுத்வமிச்சந்தி பசவஸ்வர்க்க லிப்ஸயா 1 
தஸ்மாத் பசுவதே ஹிம்ஸா நாஸ்தி யக்ஞேⓇ 

பாண்டவ 11 
று கூறப்பட்டிருக்கிறது . இக்கருத்தையே , 
பூசுராக்கிழிவு இலை யாகத்து உயிர்கொன்று 

அருந்தலின் விண்புகுதா நிற்பர் 
கோ சமெடுத்து உறை நவிற்று ஆசிரியர் சிறார்க்கு 

இதமது பின் கொடுப்பான் முன்னர் 
ஆசுமிகு துயர் விளைத்தும் இதம் அதுவாப் 

பொருள் பெறலின் அரிய வேத 
ஓசைமிகும் அமருலகை அவர் வதைத்த 

சீவனும்பெற்று உய்த லாலே ! " 


என்று உண்மைச் சைவசமய உபதேசகராகிய சாந்த 
லிங்க சுவாமிகளும் , தமது கொலைமறுத்தல் என்னும் 
நூலில் இனிது அறிவுறுத்தியுள்ளார் . மற்றும் இவ்வாறே 
வருவனவற்றை ஊகித்துக்கொள்க என்று ஸ்ரீ சிவானந்த 
யதீந்திர சுவாமிகள் கூறியுள்ளார்கள் . 


பெரியயுராணத்து , சோமாசிமாற நாயனார் புராணம் 
காணப்படுகின்றது . ஆனால் , அதில் அவர் சோமயாகம் 
செய்தது கூறப்பெறவில்லை. 


அம்பருக்கும் அம்பர் மாகாள ( கோயில் மாகாள ) த் 
திற்கும் இடையில் சோமாசி மாற நாயனார் யாகம் செய்த 
மண்டபம் இருக்கிறது . யாக உற்சவம் , வைகாசி ஆயில் 
யத்தில் நடக்கிறது . வெகு நன்றாக இருக்கும் என்கிறது 
சிவஸ் தல மஞ்சரி . 


* 


இந்த (ரக்தாட்சி ) ஆண்டு , வைகாசித் திங்கள் , 
ஆயிலிய விண்மீனன்று , இந்த வேள்வி காணச் சென் 
றேன் . யா கமண்டபம் அலங்கரிக்கபட்டிருந்தது . மிக 
மிகச் சிறப்புடைய நீசரூபக்காட்சி , அதாவது : இறைவன் 
பறையறைவான் வேடத்தில் , இறந்த கன்று தோளில் 


( x ) 


ஊசலாட , பறையடித்து வர , நாற்புறமும் நான்கு வேதங் 
களும் நாயாக நின்று குரைக்கவும் , மிக்க அலங்காரத் 
தோடும் , இறைவி , அவன் மனைவியாக , கள் ( சடத்தினைத் 
தலையில் சுமந்த வண்ணம் , அலங்காரத்தோடும் வந்த 
காட்சி , இன்னும் என் மனக்கண்ணை விட்டு அகலவில்லை . 


கண் 


வேள்வி 

நடக்கும் போது இக்காட்சி எதிர்ப்பட்டது . 
சாலையினின்றும் தீபாராதனை செய்யப்பட்டது . 
உ.டன் , பின்வந்த 

இடபாரூடக் காட்சி யும் 
கொள்ளாக் காட்சியாக இருந்தது . 

இவ்விழாவிற்குத் திருவாவடுதுறை ஆதீன முதல்வர் 
அவர்களும் வந்திருந்தார்கள் . யாகத்தில் சோமக் 
கொடியோ பசுவோ காணப்படவில்லை , 


இதுபற்றி , திருவாளர் பாணீ 

திருவாளர் பாணீ தான் அவர்கள் தனது 
திருத்தலப் பெருமை ” எண் 118 , 119 - ல் மிக அழகாக 
இந்தயாகக் காட்சியினைப் படங்களுடன் 

விளக்கி , 
உண்மையான பக்தி - சாதிசமய ஆசார 

அனுஷ்டா 
னங்கள் அனைத்தையும் கடந்து , ஒளிர்விடும் உன்னத 
நிலையாகும் என்பதை விளக்கும் பெருவிழா உயர்ந்தவர் 
தாழ்ந்தவர் என்ற சிறுமைகளில் சிக்கி உழலும் அஞ்ஞானி 
களின் மனக்கண்களைத் திறக்கும் ஞானப் பெருவிழா " 
என்று கூறுகின்றார் . 


மேலும் , அஞ்ஞானத்தால் யாகசாலையினின்றும் 
ஓடிய அந்தணர்களுக்கு , ஆலயத்தில் பெருமான் காட்சி 
யளித்து , ஞான அருள் வழங்குகிறார் . அவர்களது 
வமிசத்தினர் இன்றும் அக்காட்சி பெற்று மகிழ்கின்றனர் . 
அவர்களுடன் உதங்க மதங்க மகரிஷிகளும் , மகுட 
வர்த்தன மன்னனும் அருட்காட்சிபெற்று உய்கின்றனர் " 
என்றும் கூறியுள்ளார் . 

கலைக் களஞ்சியத்தில் , சோமாசி என்பது , சைவாக 
மங்களில் குறிப்பிட்டவாறு சைவ வேள்விகளை நடத்தும் 
அந்தணர்கட்கு வழங்கும் பட்டப்பெயர் , சோமாசிமாறர் 


( xi ) 


என்று 


செய்த வேள்வியொன்றில் , சிவபெருமான் தீண்டத் 
தகாதார் 

வந்து அவி பெற்றார் 
திருவம்பர்த் 

கூறுகின்றது . ” என் 
காணப்படுகின்றது 


வடிவுடன் 

தலமான்மியம் 


இனி , கோயில் திருமாகாளத் தலவரலாறு வித்துவான் 
திரு ச . தண்டபாணி தேசிகர் எழுதியது , பக்கம் 26-28 ) 
காண்போம் . இதில் சோமாசிமாறர் வரலாறு : என்னும் 
தலைப்பில் காணப்படுவ தாவது : 


என்ற 


வ சமாக 


பிழிந்து 


அம்பர் என்னும் ஊரிலே , அந்தணர் குலத்திலே 
அவதரித்தவர் சோமாசிமாறர் . அவர் மனைவியார் சுசீலா 
தேவியார் . இவர் , அந்தண குல நலத்திற்கு ஏற்ப 
நித்தியாக்கினி வழிபாடு முதலியன இயற்றி வந்தார் . 
இவருக்குச் சோமயாகம் 

செய்ய வேண்டும் 
விருப்பம் திருவருள் 

உண்டாயிற்று . 
சோமயாகம் என்பது , சோமலதையைப் 
செய்யும் யாகம் . அந்த யாகத்தில் , இறைவனே , அக்கினி 
முகமாக அன்றி , நேரே வந்து அவியைப் பெற்றுக்கொள்ள 
வேண்டும் என்று எண்ணினார் . இந்த எண்ணத்தை 
இறைவனுக்குத் தெரிவித்து , முடித்து வைக்கும் 
வன்மையுடையவர் யார் என்று ஆராய்ந்து , நம்பியாரூர 
ராகிய சுந்தரர் திருவுள்ளத்தைப் பெற அவருக்கு விருப்ப 

தூதுளங்கீரையைத் தினந்தோறும் பறித்துக் 
கொண்டுபோய்ப் பாவையார் திருமாளிகையில் அளித்து 
வந்தார் . திருவருள் துணைசெய்ய , இத்தொண்டினைத் 
தவறாது செய்வார் யார் ? என்று பரவையார் வாயிலாக 
அறிந்த சுந்தரர் பெருமான் , நிறை செல்வத் தியாகப் 
பெருமான் திருமுன் சென்று விண்ணப்பித்தனர் . அன்பர் 
மனமறிந்து உதவும் தியாகப்பெருமான் , சுந்தரரிடம் ,, 
அவன் அறிந்து அளிக்கவல்லனாயின் , அவன் விரும்பிய 
வண்ணம் நேரே வந்து அவி பெறுவோம் என்று ஆணை 
தந்தனர் . 


மான 


1. சோமக்கொடி 


( xii ) 


உடல் 


சோமாசிமாறனார் , அம்பருக்கும் , கோயில் திருமா 
காளத்திற்கும் இடையில் உள்ள சிறந்த இடத்திற் சோம 
யாகத்தைத் தொடங்கினார் . வைகாசி மாதத்து ஆயில்ய 
நன்னாள் வந்தது . பூர்ணாகுதி செய்து , அவி வழங்க 
வேண்டிய சமயம் , சொல்மாறாப் பெருமானாகிய தியாகேசன் 
நீசத் திருக் கோலத்துடன் , மழுவேந்திய கையில் மறித்த 
கன்றைத் தாங்கி , அபய வரத கரங்களிரண்டும் 
என்னும் பறையை முழக்க , வெள்ளக்கருணை விண்ணவர் 
பெருமான் பள்ளப் பெருமானாக , யாகசாலைக்கு எழுந் 
தருளினார் . அவரைத்தொடர்ந்து நான்கு வேதங்களும் 
நான்கு நாய்களாக வந்தன . கந்தனும் கணபதியும் , 
பள்ளச் சிறுவராக , அம்மை கரத்தைப் பற்றி வந்தனர். 
இதனைக் கண்ட சோமாசிமாறர் . இதுவோ பூர்ணாகு தி 
வேளை . இப்போது , சொல் தவறாத தியாகப் பெருமான் 
எழுந்தருள வேண்டிய நேரம் . நீசன் வருகின்றான் . 
இந்தக்கோலத்து இறைவன வருகின்றாரோ என்னவோ . 
நாம் என்ன கண்டோம் . என்று ஐயம் உற்று நின்றனர் . 
யாகசாலையிலிருந்த அந்தணர்கள் , யாகம் பழுதாயிற்று 

று ஓட்டம் பிடித்தனர் . சோமாசி மாறனார் அஞ்சி , 
விக்கினந் தவிர்க்கும் விநாயகனைப் பணிந்து நின்றனர் . 
அச்சந் தவிர்த்த ஐங்கரத்தானைமுகக் கடவுள் , தம் சுட்டு 
விரலால் குறிப்பாக இவரே தியாகன் ; இவரே அவி வாங்க 
வந்திருக்கிறார் என்று அறிவித்தனர் . சோமாசிமாறர் 
மன ந்தெளிந்து , வணங்கி , வரவேற்று அவியை அளித் 
தனர் . 


அவிபெற்ற தியாகப்பெருமான் காட்சிகொடுத்த நாயக 
ராக இடபாரூடராக எழுந்தருளினார் . நல்லார் ஒருவர் 
உளரேல் அவர் பொருட்டு எல்லார்க்கும் மழை பெய்வது 
போல , சோமாசி மாறனார் செய்த தூய 
எல்லோரும் பெருமானைக் கண்டனர் . ஞானக்கண்ணா 
காணவேண்டிய நாயகனை , ஊனக்கண்ணாலும் கண்டு , 
உடம்பெடுத்த பயனைப் பெற்றனர் . தீண்டாதவன் 
வந்து விட்டான் என்று அஞ்சியோடிய அந்தணர்களும் 


தவத்தால் 

ல் 


( xiii ) 


வந்து வணங்கினர் . இறைவன் , நீங்கள் என்ன ஓதியும் 
உண்மை உ.ணரும் ஆற்றல் இன்மையால் மத்தியான 
காலத்து மட்டும் நீங்கள் சண்டாளர்களாக ஆகுக என்று 
பணித்தருளினர் . இறைவனைத் தரிசித்த அவாகளும் 
இன்பமுற்றனர் . சோமாசிமாறனார் 

சு சீலையாருடன் 
ஈறிலாப் பெரும்பதம் எய்தினர் . 


இப்படி வரலாறு இருக்கிறது . இதில் சோமக் 
கொடியைப் பிழிந்தது காணப்படாவிடினும் ,, பசுவதை 
சொல்லப்படவில்லை . 


இனி , இச் சோமயாகம் புரிந்த இந்நூல் பற்றிக் 
காண்போம் . 


வீரபாண்டிய 


திருமுதுகுடி நாட்டிலே , எட்ட மா நகரத்திலே சந்திர 
குலத்திலே , வீரகுமார் எட்டேந்திரன் என்னும் அரசன் 
இருந்து ஆண்டுவந்தான் . 

அப்போது 
நகரத்திலே , அயோத்தியர் காவலனாக சிவகாமு என்னும் 
மன்னன் இருந்தான் . அவனுக்கு அழகு , காமாட்சி , 
பெருமாள் ஆகிய மூவரும் மைந்தர்களாகப் பிறந்தனர். 
மூவருக்கும் திருமணம் நிறைவுற்றது . 


சிவகாமு ( பாடல் 5 ) 


| 
அழகு ( பா . 8 ) 

காமாட்சி ( பா . 9 ) பெருமாள் ( பா .10 ) 

| 
|I 

| 
சிவகாமு ( பா . 14 ) 

சுப்பராசன் 
( சுப்பிரமணியன் ) 

பா . 15 


காமாட்சி 
( பா . 9,10 ) 
( மகம் புரிந்தவர் ) 


அழகப்பன் 
( பா . 9,12 ) 


சிவகாமு 
( பா . 16 ) 


பெருமாள் 
( பா . 17 ) 


( xiv ) 


மகிழ்ந்திருக்கும் நாள் 2 - வது மகனான 

காமாட்சி 
என்பான் சிவகாமுவையும் , சுப்பராசனையும் பெற்றான் . 
பெருமாள் என்பவன் 

சிவகாமுவையும் , பெருமாளையும் 
பெற்றான் . முதல் மகனான அழகு , பல நாட்கள் மகப்பேறு 
இன்றி மா தவம் புரிந்து 1003 - ஆம் ஆண்டு பங்குனி 
277 - ஆம் நாள் திங்கட் கிழமை உத்திராட விண்மீன் 
கூடிய நன்னாளில் காமாட்சியைப் பெற்றான் . பின்னர் 
அழகரப்பனைப் பெற்றான் . 


தான் 


இருவரையும் அருமையாய் வளர்த்து , திருவம்பல 
தேசிகர்பால் கல்வி , கலைகள் யாவும் கற்க அனுப்பிவைத் 

அவர்கள் கற்றுத் தேர்ந்தனர் .. பதினாறு 
வயதடைந்ததும் மல்லபேந்திரன் மகள் லெக்குவைக் 
காமாட்சிக்கு மணம் முடித்தனர் பெற்றோர் . சில நாட் 
களில் பெற்றோர்கள் இறக்கவே , காமாட்சி அவர்கட்கு 
இறுதிக்கடன் 

முடித்து யாவரும் வியக்க வாழ்ந் 
திருந்தான் . 


தனது சிறிய தகப்பனார் பிள்ளை கட்கும் , தம்பிக்கும் 
திருமணம் செய்யக கருதினான் . மல்லபேந்திரன் மகள்கள் 
வள்ளியம்மாள் , லெக்கு ஆகிய இருவரையும் சிவகாமு 
வுக்கும் பெருமாளுக்கும் திருமணம் புரிவித்தான் . சிவ 
ஞான நகர் குப்பண்ண ராசேந்திரன் மகளை சுப்பராச 
னெனும் 

சுப்பிரமணியவேலுக்கு பணமுடித்தான் . 
மற்றொரு சிவகாமுவுக்கு இராமலிங்க மகிபதியின் மகள் 
லெக்குவை மணஞ் செய்தான் . தன தன் என்னும் பெய 
ருடையாரின் மகளாகிய லெக்குவைத் தன் தம்பி அழகரப்ப 
னுக்கு மணம்புரிவித்தான் . 


காமாட்சி என்னும் மன்னவன் இவ்வாறு தமையன் 
தம்பிமார்களுக்குத் திருமணம் செய்து , முறையோடு பல 
தான தருமங்களைச் செய்து விளங்கும் நாள் மகப்பேறு 
இன்றிக் கவலை கொண்டிருந்தான் . 


( xv ) 


பசுவந்தனை என்னும் ஊரில் உள்ள மெய்த்தவர் . 
சங்கு தேசிகர் , காமாட்சியின் திருமனைக்கு வந்தார் . மகப் 
பேறின்மையை 2. ணர்ந்து , “உனக்கு மகன் உண்டு . 
மகம் செய்து , இராமனைத் தயர தன் பெற்றதுபோல , நீயும் 
சோமயாகம் செய் . மகன் பிறப்பான் என்று கூறினார் . 
காமாட்சி மகிழ்ச்சியடைந்தான் . 


அதன் 


மேலும் : “ காசியிற் சிறந்தது கயிற்றாறு . 
மன்னன் பசுக்களைப் போற்றி வந்தான் . பசுக்கூட்டங்கள் 
ஊர் வெளியில் புல்மேயும்போது , ஒரு பசு , சற்று தூரம் 
சென்று , ஒரு சிவலிங்கத்தைக் கண்டு , அதன் மீது பாலைச் 
சொரிந்து , பின்பு வந்து பசுக்கூட்டத்தில் சேர்ந்தது . 
தினமும் இவ்வாறு நிகழ்வதால் பால் குறையவே , உழை 
யரால் உண்மையறிந்த அரசன் , அங்கு சென்று சிவ 
லிங்கத்தினைக் கண்டு , பணிந்து வணங்கி நிற்ப , இரவு 
வந்தது . பக்கலில் தங்கியிருந்தான் .. 


. 


இரவில் , வானவர்கள் வந்து , அந்த சிவலிங்கத்தினை 
அருச்சித்து வழிபாடு செய்தது கண்டு , பொழுது விடிந் 
ததும் அதனை வழிபட்டு , அவ்விடத்தினை நகா மாக்கி 
ஆலயம் எடுப்பித்தான் . சுவாமி பெயர் கயிலாய 

நாதர் . 
அம்மை பெயர் ஆனந்தவல்லி . ஊர், பசுவந்தனை . வாவி , 
சிவ தீர்த்தம் எனும் கோசிருங்க வாவி . அப்படிப்பட்ட 
தலத்தில் நீ , யாகம் செய் என்றார் . 


மன்னன் பணிந்து , மகத்தியல்பு கேட்டான் . மகம் 
செய்யவேண்டிய 

முறைகளைக் 

கூறி , இளசைப்பதி 
சேஷய்யன் என்பவரைக்கொண்டு செய்யச் சொன்னார் . 
அவ்வாறே , அண்ணன் தம்பியர்கள் மந்திரி முதலாயி 
னாரை அழைத்து மந்திராலோசனை செய்து , எல்லோரும் 
பசுவந்தனைக்குப் புறப்பட்டார்கள் . யாகத்திற்கு வேண் 
டுவன செய்தார்கள் . அழகு என்பான் ளசை மன்ன 
னிடம் ஆசிபெற்று வந்தான் . 


( xvi ) 


காமாட்சி தன் மனைவியோடு கோசிருங்க வாவியில் 
மூழ்கி , சிவனை வணங்கி , பின் , சங்கு சுவாமியை வணங்கி 
மகஞ் செய்யத் தொடங்கினான் . 


முறைப்படி வேள்விகளைச் செய்து முடித்து , அந்த 
கணர்கள் , சுற்றத்தார் வறியவர்கள் யாவருக்கும் வேண்டு 
வன நல்கி மகிழ்ந்தான் . வேள்வியின் பயனாய் , நல்ல 
தோர் நாளில் , இப்பி வயிற்றில் முத்து தோன்றியது 
போல் மணிவயிறு வாய்க்கப்பெற்று , 
அடைந்தான் . 


ஆண் 


மகலை 


" 


இஃது , மீனாட்சிபுரம் , உபாத்தியாயர் முத்தாண்டியா 
பிள்ளை கவி இயற்றியது . வீரபாண்டிய வி நாயகன் துணை , 
இதை , யாராவது பார்க்க வேண்டுமென்றால் , பார்த்து 
விட்டு , 

ஏட்டுக்காரரிட தகில் ஒப்புவிக்க வேண்டியது 
என்று மேலேட்டில் உள்ள து கொண்டு , இதனை இயற்றிய 
ஆசிரியர் , முத்தாண்டியா பிள்ளைக் கவிராயர் என்பது 
தெரிகின்றது . 

நல்ல தமிழ்ப் புலமையும் ,, 
சோதிடத்தில் புலமையும் , அடக்கமும் , வடமொழித் 
தேர்ச்சியும் உடையவர் என்று தெரிகின்றது . 


ஆசிரியர் 


இவர் வசமிருந்த மற்றொரு , காந்தியம்மை பிள்ளைத் 
தமிழ் என்ற சுவடியின் மேலேட்டில் காணப்படுவ தாவது : 
* இஃது , செக்காரக்குடி ஜமீன் , மீனாட்சிபுரம் , உபாத்தி 
யாயர் முத்தாண்டியா பிள்ளையவர்கள் 

வரபுத்திரன் 
மந்திரம் வாசித்து வருகிற காந்திமதியம்மாள் பிள்ளைத் 
தமிழ் ” என்பது . எனவே , உபாத்தியாயர் முத்தாண்டியா 
பிள்ளை , செக்காரக்குடி ஜமீன் சமஸ்தானத்தில் , சமஸ் 
தானப் புலவராக இருந்து , இந்த சோமயாகப் பெருங் 
காவியத்தைப் பாடியிருத்தல் வேண்டும் . 

ஷை ஜமீன் 
தார்கள் சிவகாமுவும் , அவர்கள் வழித்தோன்றல்களும் 
இக்காவியத்தில் இடம் பெற்றுள்ளனர் எனத் தோன்று 
கிறது . கவி அல்லது கவிராயர் என்ற பட்டமும் இவ 
ருக்கு , இச்சமஸ்தானத்தில் கிடைத்திருக்கலாம் , எனத் 


( xvii ) 


- 


இந்நூலின் 


என்றுளது . 


தெரிகிறது . சொக்காரக்குடி 

மீனாட்சிபுரம் என்பது , 
திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது . 

காலம் காணும்போது , ( 7 - ம் பாடல் ; 
பக்கம் 33) 1003 - ம் ஆண்டு பங்குனித் திங்கள் 27 - ம் நாள் 
உத்திராடத்தில் காமாட்சியைப் பெற்றான் என் 
எ தன் 1003 என்பது விளங்கவில்லை. முயன்றபோது 
கொல்லம் 1003 என்று கொண்டால் கி . பி . 1728 ஏப்ரல் 
8 - ம் தேதி பங்குனி 27 உத்திராட நட்சத்திரம் வருகிறது .. 
ஆனால் , கிழமை செவ்வாய் ஆன தில் பொருந்தவில்லை . 
மாதம் , தேதி , கிழமை , நட்சத்திரம் நான்கும் பொருந்த 
இருப்பது , கி.பி. 1923 ஏப்ரல் 9 - ம் தேதியாகும் . ஆண்டு 
குறிப்பிட்டது கலியுகமோ , சகமோ எதிலுமே பொருந்த 
வில்லை . எனவே காலக் கணிப்பு கணக்கிட இயலவில்லை . 

இடம் நோக்க , எட்டமா நகரம் , கயற்றாறு என்றெல் 
லாம் வரும் பொது , நெல்லை மாவட்டம் என்பது மேலும் 
புலனாகின்றது . 

நூல் , பல இடங்களில் நயம்பட உள்ளது . கோசிருங்க 
வாவியை வாயால் ஒரு தரம் சொன்னால் திருநிறையும் ; 
கண்ணாற் கண்டால் செல்வமுண்டாகும் . 

ஒரு வேளை 
நீராடினால் பாவமெலாம் திடுக்கிட்டோடும் . மற்றும் நாடு 
மலிய நல்ல மழை பொழியும் ( பா . 20-22 , 23) . 

மகச் 
சோலை அமைத்தலின் சிறப்பினை 21-5 , 6 பாடல்களில் 
கூறுகின்றார் . அழல் வளர்த்தல் , இடும் சமித்துக்கள் 
ஆகியவற்றை 21-7 , 8 - ம் பாடல்களில் கூறுகின்றார் . 
மகம் புரிய வேண்டியது ( 4 + 2 + 3 + 1 ) 10 நாட்கள் 
போலும் ( 21-9 - ம் பாட்டில் ) . இது வைகல் ஈரைந்து 
என்று 13 - ம் பாட்டில் கூறப்படுகிறது . பசுவின் வபையை 
எடுத்து மகம் புரிதல் 21-14 , 15 - ம் பாடல்களில் கூறப் 
படுகின்றது . 

இவரது பாடல்கள் சந்தம் மிகுந்தவை . மிகச் சிறப் 
பாக உள்ளவை 26-7 , 8 , 9 , 10 முதலியன . தாஷ்டீகன் 
( 27-11 ) என்பன போன்ற சொற்கள் காணப்படுகின் றன . 
மேலும் பல சிறப்பியல்புகளைக் கொண்டது இந்நூல் . 

இந்நூலை , அன்பளிப்பாக , நமது சரசுவதி மகால் 
நூலகத்திற்குத் தந்தவர் : திருநெல்வேலி, சைவ 


(( xviii ) 


வேளாளர் குடும்பத்தைச் சேர்ந்த திருமிகு . குருநாதன் 
அவர்கள் , செக்காரக்குடி ஜமீன் சமஸ்தானத்தில் புலவ 
ராக இருந்த , முத்தாண்டியா பிள்ளைக் கவியின் வழித் 
தோன்றலாவார் . அவர்களது சமஸ் தானத்தில் பாடிய 
இச் “ சோமயாகப் பெருங்காவியம் ” எனும் இச்சுவடியை 
நூலகத்திற்கு , எமது நூலக , வேதியியல் முறைப் பாது 
காவலர் , திரு . ப . பெருமாள் , எம்.ஏ. , பி.லிப் . , எஸ்.ஸி., 
அவர்கள் மூலம் அளித்துள்ளார் . தற்போது சென்னை , 
அகரம் , பெரியார் நகர் , கார்த்திகேயன் சாலையில் வசித்து 
வரும் திரு . குரு நாதன் அவர்கட்கு , எமது மகால் சார்பில் 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இந்நூல் வெளிவரப் பொருளுதவி செய்த , நமது 
நடுவண் அரசுக்கும் , இதனைப் பதிப்பிக்க அனுமதியளித்த 
எங்கள் நூலக முன்னாள் இயக்குநரும் , மாவட்ட ஆட்சி 
யருமான திருமதி ஓ . பி . சோசம்மாள் , இ.ஆ.ப. , அவர் 
கட்கும் , இந்நூலுக்கு அணிந்துரை தந்து சிறப்பித்த, 
தற்போதைய இயக்குநரும் , மாவட்ட ஆட்சியருமான 
உயர் திரு து . இரா . இராமசாமி , இ . ஆ . ப . , அவர்கட்கும் 
எனது நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

எமது சாசுவதி மகால் நூலக நிருவாக அதிகாரி 
( பொறுப்பு ) திருவாளர் A. பஞ்சநாதன் , எம்.ஏ. , பி லிப் . , 
எஸ்.ஸி. , அவர்கட்கும் , விரைவில் அச்சிட்டு தவிய 
தஞ்சை , திருவள்ளுவர் அச்சகத்தாருக்கும் எனது நன்றி 
உரித்தாகிறது . 

இந்நூலில் எதிர்பாராத காரணங்களினால் ஏற்பட்ட 
பிழைகளை , 

திருத்தங்கொண்டு வாசித்தல் 
கற்றறிந்த மாந்தர் கடன் . இந்நூலைப் பெற்றுப் படித்துப் 
பேறுபெற எல்லாம்வல்ல இறையருள் முன்னிற்கட்டும் . 


அதன் 


தஞ்சாவூர் , 
17--12-84 . 


} 


இங்ஙனம் 
புலவர் . வீ . சொக்கலிங்கம் , 

தமிழ்த்துறை , 
சரசுவதி மகால் நூலகம் . 


உ 


சோமயாகப் பெருங்காவியம் 


காப்பு 
சீர்சிறந்த திருமுகத்தா னயோத்தியர் தங் குலமரபு 

செழிக்கத் தோன்றிப் 
பேர்சிறந்த காமாட்சி புரிசோம யாகப்பிர 

பலத்தைக் கூற 
ஏர்சிறந்த வண்டமுத லனைத்து நீ யெனவலங்கொண்டு 

றைவன் செங்கை 
ஆர்சிறந்த கனிவாங்கும் வீரபாண்டிய விநாயகனே 

காப்ப் தாமே ! 


கடவுள் வணக்கம் 


லாய 


சதுமறை பெருக வேள்வித் 

தவப்பயன் தழைக்கத் தாவில் 
பதுமமே லவனா 

படியரு டழைத்து வாழ்கக் 
கதிதரு 

ஞான நீடக் 

கனமழை பிலிற்ற வெண்ணான்கு 
அதிக நல் லறனு மற்றை 

அனைத்து நீ டூழி வாழ்க .. 


1 


1 


கனங்குழை பயில்வேல் 

வாட்கண் 
கனிமொழித் துவர்வாய்க் காமர் 
அனங்கிழை நடைமென் சாயல் 

அரிவைய ரலகில் கற்பும் 


1. காமாசசி என்றுளது . 


2 


இனப் பெறு செங்கோல் வேந்தர் 

இயனெறி வளனும் வாழ்க 
மனந்திகழ் பெரியோர் சத்திய 

வாய்மையும் புவி மேல் வாழ்க . 


2 


வேறு 


ஆதி யந்தமா யனைத்துல கனைத்துயிர் 

சமாய் 
வேத மந்திரப் பொருள தாய் மெய்ப்பரஞ் சுடராய் 

து மைம் பொறியா யைந்து பூதமா யுறையுஞ் 
சோதி மன்றினில் நடம்புரி துணைப்பதம் தொழுவாம் . 3 


பொங்கு தண் கட கிறைமகள் தனையையாய்ப் புனித 
கங்கை மேவிய சடையினான் தனை மணங் கலந்த 
மங்கை தா தளைந் துழுது தேன் தேனுண மலர்ந்த 
பங்க யப்பத நாண்மலர் முடியுறப் பணிவாம் . 


வேறு 


தாங்கிக் 


கதிர்மணிப் பணிகள் 

தித்துருத் தெழுந்து சீறிப் 
புதியபட் டிகையைப் பூசல் 

புரி தரும் புளகக் கொங்கை 
மதர்விழி வள்ளி மேவும் 

மரகத மயிலி னானை 
விதிதொழும் வடிவே லானை 

மெய்ப்பதம் பணிதல் செய்வாம் . 


5 


வேறு 


சையத் தாயிடைத் தோன்றிப் பினிம்ப நாட் டாரான 
வையத் தாடிமா மலர்மகன் றாலுவின் வதிந்து 
தெய்வத் தாமரை வெண்மல ரிலத்திடைச் சிறந்த 
தொய்யிற் பூத்தவெம் முலையினா டுணைப்பதந் 

தொழுவாம் . 6 


3 


வேறு 


அந்தரத் தமா ரஞ்ச உருத்தெழு மால காலங் 
கந்தரத் தமைத்துக் காத்த கடவுடன் னிடத்தின் மேய 
கொந்தலர் குழலார் பாரக் கொங்கையின் னமுத மாந்திச் 
செந்தமிழ் மாரி பெய்தோன் திருவடி முடிமேல் 

வைப்பாம் . 7 


வேறு 


8 


நஞ்சு பில்கிய துளையெயிற் றராக்குல நடுக்கிக் 
குஞ்ச ராசலக் குழுக்கள் வெண் மருப்பினைக் குறைத்து 
வஞ்ச ரார்த்தகன் மதலையால் வாரியும் வருபிர 
பஞ்ச வாரியுங் கடந்தவ னிணைப்பதம் பணிவாம் . 
கோதிலாப் பெருந் தமிழினா னெஞ்சகங் குழைப்பித் 
தா தி பாற்பெறு மரும் பொருணதிப்படுத் தகன்று 
சீத வான்புனற் குளத்திடைக் கிடைத்தவன் சிவந்த 
தாது லாமலர்ப் பதம்பணிந் தேத்துவன் தமியேன் . 


9 


பஞ்ச வன்கன நிதியறை திறந்துவாம் பருமம் 
விஞ்சு கொய்யுளைக் கடு :பெரித் திரட்கொள் வெறுக்கை 
செஞ்ச வேகவர்ந் தானடி யவரிடைச் செலுத்தி 
அஞ்சும் வென் றருள் வாத வூரனைத் தொழுவாம் . 


10 


வெண்ணிறத்தவெண் மணலினா லாலயம் விளக்கி 
வண்ண வான்பொழி யமுதினை மஞ்சன மாட்டி 
நண்ணு தாதை தன் கழ றுணித் தான்பத நணுகும் 
அண்ணல் தாளிணை முடிமிசைக் கொண்டனன் அடியேன் . 


வேறு 


மான்பிடித்த கரத்து மறைமுதல் 
தேன். பி லிற்றுக் கேகையர் சீரடி 
தான் பிடித்த தவத்தினார் தாளினை 
நான்சி ரத்தினின் வைத்தனன் நாளுமே . 

கடவும் வணக்கம் முற்றிற்று . 


12 


காப்பு 1. ஆகத் திருவிருத்தம் ( 3 


2 - வது அவையடக்கம் 


சற்ற கேள்வி கவிவல ராயிடைச் 
சொற்ற விக்கவி தூய்தில வாயினுங் 
குற்ற முற்ற கொடி கன காசல 
வெற்பை யுற்றது மேம்படல் போலவாம் . 


1 


மையில் கேள்வி வண்டமிழ் தேர்கிலா 
வைய முற்ற மனத்தினன் யானுரை 
செய்த புன் றமிழ் கொள்வர் சிறுமகார் 
வைத சொல்லை மகிழ்ந்திடு மாறெனா. 


2 


தாது கொண்ட மலரொடு சார் தரு 
கோது கொண்டிடு நாரினைக் கொள்வபோ 
னீ த மன்னு காமாட்சி நெடும்புக 
ழோத லாலிஃ துட்கொள்வருத்தமர் . 


3 . 


எண்ணு மிக்கதை சொற்றன னேனெனிற் 
புண்ணி யக்கதையா தலிற் பூமிசை 
வண்மை மிக்க கவிவலர் மாசறுத் 
துண்மை யிக்கதை யென்றென் றுவப்பரால் , 


4 


அவையடக்கம் முற்றுப்பெற்றது . 


ஆகப் படலம் 2 க்குத் திருவிருத்தம் 17 


1. முடிவு சரியில்லை . 


3 - வது ஆற்றுப் படலம் 


அழகுறு தருமத் தட்டின் 

மனுமுறை யணி நூல் கட்டி 
வழுவறு துலை நா வைத்து 

மனத்தினாற் றூக்கி யார்க்கும் 
பழுதற நன்குந் தீதும் 

பகுத்துரை குமரரெட் டேந்திரன் 
தழுவிய திருநாட் டாற்றுத் 

தனிவளம் பகர லுற்றாம் . 


1 


முசலிமா நிறத்த கொண்மூ 

நெறிக்கொடு முடுகிப் போந்து 
அசையு நீ டிரைக்கார் வேலை 

அதனிடைப் படிந்து வாயாற் 
பசையுறப் பருகிப் பின்னோன் 

அழகினைப் பறித்துச் சால 
விசைகொடு முழங்கி வான 

மீமிசை யெழுந்த தன்றே . 


2 


பொன்னிறச் சிலைகை வாங்கிப் 

புகலறுந் தடித்து வாட்கொண் 
டின்னிலத் தசனி யென்னு 

மிரும்பனை முழக்கிப் பைவாய்ப் 
பன்னிறப் பணிக டுள்ளிப் 

பதைபதைத் தொடுங்கக் கோடை 
வென்னிடப் பொருவான் சீறி 

யெதிர்ந்தன மேக சாலம் . 


3 


மையென நிறத்த கொண்மூ 

மலையமீ மருவித் தண்ணஞ் 
செய்யவெண் டுளிகள் நீங்கா 

தொருங்குறச் செறிக்குந் தோற்ற 


6 . 


மையனா மிமையா முக்கண் 

அமலனை யைந்து நான்கு 
கையனை த் தொற்கி ராமன் 

மலர்கடூங் கருணை மானும் . 


4 


அஞ்சன நிறக்கா சென்று 

மணமகனணைந்து சிந்தும் 
விஞ்சுதண் டுளிய தாமித் 

தியத்தினால் வேய்த்தோள் மென்கை 
மஞ்சு சேர் காந்தண் மானாம் 

வரிவிழி சிகரக் கொங்கை 
புஞ்சமாஞ் சைலப் பாவை 

பொருனைமா மகட்பெற் றாளால் . 


5 


அத்தனிப் பொருனைக் கன்னி 

அனை முலைத் தீம்பா லான 
கொத்துடை யிறாற்றேன் றேக்கிக் 

குறையற வளர்ந்து மீ நின்று 
இத்தரை நோக்கிக் கல்லென்று 

இணையறத் தவழ்ந்து மேவு 
மெய்த்தடங் குளங்கா லோடை 

( மனை ) தொறும் விளையாட் டெய்தி . 


6 


சைவலங் குழலாய் மீனந் 

தடங்கணாய் முகங்கை பா தஞ் 
செய்யபங் கயமாய்க் கண்ட 

திரள்வளை பணை மென் றோளாய் 
மெய் நிறந் தளிராய்க் கொங்கை 

குரும்பையாய் விடத்தின் மேய 
பையர வல்குற் பாவை 

பௌவ நா யகனைச் சேர்ந்தாள் . 


7 


T 


தூங்கல் வெண் 

மருப்புத் துய 
சுரிவளை மணியின் குப்பை 
ஓங்கு காழ் நறுமென் வாசத்து 

அகிற்றுணி யும்பர் மீ நாட்டு 
ஆங்கணங் கனையார் தங்கள் 

புலவியி னகற்றும் பூண்கள் 
வாங்கிவந் துறலா னீத்தம் 
வணிகமா மாக்கண் 

மானும் . 


அனங்கன லங்கம் வன்னி 

செறித் தலா லரவப் பூணாற் 
கனங்குழை யமலை சேர்ந்த 

காட்சியாற் கனலி கண்ணால் 
மனங்கிளர் கங்கை மானம் 

புலிக்கன்று மருவ லாலிப் 
புளங்கிளர் பொருளை 

ளை முக்கட் 
புண்ணியக் கடவுள் போலும் . 


பொருதிசை வயமாத் தண்ணம் 

புனற்கராம் வழுவை பொச்சை 
வருபொறி யிர தம் வாளை 

வயங்கிளர் 
பெருமரத் துணிநீ டண்ட 

மெனக்கொடு பொருனைப் பெண்பார்த் 
திருமக டுகின்மேற் சீறித் 

திரற்சமர்க் கெழுந்த போலும் . 


வடிவாள் 

மாசில் 


தண்ணறாக் கடிமென் றாதுத் 

தனிமலர் புனைந்து சாந்தம் 
வண்ணமான் மதந்தோய்ந் தாட 

வரைப்பொருள் கவர்ந்து நீலக் 


8 


கண்ணுறுங் குவளை காட்டிக் 

கன முலைக் குரும்பை காட்டி 
அண்ணலம் பொருனை சூளை 

அணங்கனார் தம்மை மானும் . 


வேறு 


இனைய தீம்புள லீசன் முதலென 
நினைய நூல்க ணிகழ்த்தியுந் தேர்கில 
ரனைய தாகக் கலங்கி யரனடி 
புனை ந லோரம் புலத்திற் றெளிந்தவே . 


12 


நன்றி தங்கு ( மு ) துகுடி நாட்டினுட் 
சென்ற தெல்லை யளப்பத் திருந்தி 
யொன்ற னந்தம் பதத்துட னோடியே 
இன்று காறுந் திரிந்தன வென்பவே . 


13 


தனிப்பரம் பொருள தான யன் மால்மறை 
அனைத்து மாகி யுலகுக் கருள்வ 
போனினைக் கும்பல பெயர்பெற்றிந் நெடுநதி 
வனப்பி னோங்குபைங் கூழை வளர்க்குமே . 


14 


ஆற்றுப் படல முற்றுப் பெற்றது . 


ஆகப்படலம் 3- க்குத் திருவிருத்தம் 31 . 


4 - வது திருமுதுகுடி நாட்டுப் படலம் 


இனைய நன்னதி யிற்புன லீண்டிட 
வனைய மள்ள ரறிந்தொருங் கண்மியே 
நினைய லாவுவ கைக்க ணெருங்கி நீள் 
புனித வான்செய் புதுக்கத் தொடங்கினார் . 


1 


கொட்டு வாங்கிக் கழனியிற் கோ தற 
வெட்டு வார்சில ரன்னது வேரறக் 
கட்டு கூடைக்க ணிட்டுக் கணிப்பிலார் 
தட்டு வார்சுமப் பார்கரை சாரவே . 


2 


கார்கொண் மேனிக் கடுங்கதிக் கூர்மருப் 
பேர்கொ ணீள்கவைக் காற்குழம் பெண்ணிலாச் 
சீர்கொள் செங்கட் பகட்டினஞ் சேர்த்தியே 
நீர்கொள் செய்க்க ணுழுவர் நிறம்பியே . 3 


கொழுஞ்செ லுந்தடஞ் சாலிற் குலவிய 
வழுக்கில் வித்துறு மக்கதிர் மாசிலா 
மழுக்க லால்மண் மடந்தை வெரின் பிளந் 
தொழுக்கு செம்புன லொத்தன வெங்கு மே . 


அலம்பி ளப்ப வரற்றுங் குடவளை 
சலஞ்ச லத்திர ளீனுந் தரளத்தின் 
குலம்ப கட்டுக் குழம்பி னுறுத்தலா 
னலஞ்செ யிற்பதம் வைத்தலை நாணுமே . 


5 


கள்ள மேதிக் கடாவைக் கரும்பினான் 
மள்ளர் சாடக் கணுக்களின் மன்னிய 
கொள்ளை நன்மணிக் குப்பை தெறித்தல்வான் 
வெள்ளி துள்ளி விழுவன போன்றதே . 6 

1. ? 
F2 - 113 


10 


வள்ள வாய்வன சத்தின் வதிந்திடு 
கள்ளுண் காமர் களிமட வண்டுகள் 
தெள்ளு கீத மிசைப்பது திண்பகட் 
டுள்ளந் தேற வுழு நர்சொல் லொக்குமே. 


7 


செய்யெ லாம்பணி லத்திர டிண் கடா 
மெய்யெ லாங்கரும் பின்சுவை வீங்கு தோட் 
டொய்யன் மள்ளர் துணைச் சர ணங்களுங் 
கையுஞ் செய்ய கமலக் கடிகளே . 


8 


ன்ன தன்மைய செய்யிட மெங்கணுந் 
துன்னு கின்ற தொழுமர் கிணையொடுந் 
தன்ன தெய்வந் தொழு துசந் தோடமாச் 
சென்னெல் வித்தினர் நீடு சிறக்கவே . 


9 


வித்து வித்திந ரும்விளை நாறுகள் 
வைத்தெடுத்து நடு நரும் வார்புன 
லுய்த்த டைக்குந ரும்மென வோய்விலா 
வித்தி ரத்தின ராயின ரெங்குமே . 


10 


11 


செய்யி னுய்த்த செந்நெற் பயிரைச்செறி 
மையுண வாட்கண் மழததியா மக்களுக் 
கெய்து குற்றந் தவிர்த்தனை யீட்டல்போல் 
வெய்ய புற்களைக் கட்டலை மேயினார் . 
கஞ்ச மானனங் கையித ழாம்பல்கண் 
மிஞ்சு நீல மெனவிரும் பார் தமை 
யஞ்ச லென்பவ னாணையி னாறுசெல் 
வஞ்ச மில்லவர் நட்பை மதிப்பரோ ! 


12 


கள்ள ருந்திக் களமர் கடைசியர் 
பள்ள நீள்கழ னிக்குட் பறித்தெறி 
வள்ள வாய்மரை வீயையம் மங்கையர் 
தெள்ளு மாமுகத் துக்கிணை சேர்ப்பால் . 
1 = ? 


13 


11 


காண்ட மீது குதித் தெழுங் கார் நிற 
மாண்ட கெண்டையை மள்ளர்கைப் பற்றி 
பூண்ட யங்கு குயத்ததம் பூவையர் 
நீண்ட கண்ணை நிகரென் றுவப்பரால் . 


14 


பங்க யத்தனப் பிள்ளை பணைத்ததாட் 
செங்கண் மேதி கன்றுள்ளச் செருத்தலிற் 
பொங்கு பாலுண் டுறங்கவப் பூம்பணை 
தங்கு தேரைதா லாட்டல் தழைக்குமே . 


15 


பொங்கர் வாயுந் தொழுமர்கள் புன்னகை 
தங்கு வாயுந் தழைக்குங் கவிகளே 
சங்க லம்பு தடங்கரை வாயினும் 
அங்கு தாமரை வாயு மறைகளே . 


16 


குதலைத் தீஞ்சொற் குழவியர் கோ திலாத் 
திதலைப் பூண் முலைத் தாயர் திறத் தினான் 
மதியிற் சால வளர்ந்தென மள்ள ராற் 
புதுமைத் தாநெற் புலம்பொலி வெய்திற்றால் . 17 


முற்று ணர்ந்தோர் தவத்தின் முளைத்துயா 
சற்ற மேலோ ரறத்தின் வளர்ந்து சீ 
ருற்ற நூலி னுரையின் விளைந்து நீள் 
கற்பின் மாதர் களததிற் கவியுமே . 


18 


எள்ளு மேன லிறுங்கு முதிரையுங் 
கொள்ளுங் கோதில யாவுங் குலமற் 
றுள்ள புன்னில மொக்க விளைந்தது 
கள்ளுண் கோதையர் மெய்விளை காமத்தே . 19 


காரை யுண்ட களன்முடிச் சோமனைப் 
பாரில் வே தன் படைத்தன னாமெனக் 
கூரை யுண்ட குயத்தினிற் கொய்து போர் 
மேரு வென்ன வியற்றினர் விஞ்சவே . 


20 


12 


மற்பு யத்துக் களமர் வள் போரினை 
நற்க ளத்துய்த் திளங்கய வாய்மெய் நள் 
ளற்ப கட்டிற் றுவைத்துவை யாற்றியே 
பொற்கு வட்டிற் பொலிகுவித் தாரரோ . 


21 


ஆர்ந்த நெற்குவை கண்டளந் தாறிலொன் 
றோர்ந்து மன்னர்க் குதவிமற் றுள்ளன 
தேர்ந்து தெய்வந் திகழறச் சாலைகள் 
சார்ந்த யாவர் தமக்கும் வழங்கியே . 


22 


நின்ற சேட மனைத்தையு நீனிறக் 
குன்று போலக் கொடும்பக டுய்த்திடு 
வென்றி சாலுருண் மேவிய பண்டியின் 
நன்று வாரி நகர்க்கட் டொகுப்பரால் . 


2 


13 


புன்னி லத்திற் பொலிந்தால் போசமு 
மன்ன தொத்துய்த் தருடலி னாறணி 
மன்ன கத்து மகிழ் தரு நண்பினான் 
றன்னை யொத்துத் தழைத்தனர் சாலவே 


24 


பொய்யி லாமறை யாகம் பூசுரர் 
சைவ மா தவர் தங்கிளை நண்பினர் 
உய்ய நாளும் உவந்து வழங்கியே 
துய்ய நெஞ்சின் விருந்தொடு துய்ப்பரால் . 


25 


அத்தி தந்த படாத்தின் அடி தொழு 
மெய்த்த வத்தர் நெறிப்படின் மேவியே 
இத்தலத்தில் எழுந்திட யாமுனம் 
எத்த வத்தினம் என்றென் றிறைஞ்சியே. 


26 


எம்மிற் கெம்மிற் கெமதகத் தீண்டுமென் 
தம்மிற் கொண்டுய்த் ( து ) அறுசுவைத் தாகிய 
பொம்மற் போனக முட்டிப் புலனெறி 
செம்மைத் தாகச் செலுத்துவர் சித்தமே . 27 


வேறு 
காலையா தவற்குச் செய்யுங் 

கடன்கழித் தரவப் பூணார் 
ஆலமா மிடற்றார் அன்பர்க்கு 

அடியவர்க் கடிமை செய்து 
சாலமா மறையோர் வேண்டுந் 

தருமமற் றினிதி னாற்றிப் 
பாலளாய் விருந்தோ டுண்டு 

பகற்பொழு தினிது நீங்கும் . 


23 


வெண்டள வருப்பு மூால் 

வேல்விழி வளைதோள் பாலகற் 
கண்டுசொல் மடவார் காமக் 

கடலினிற் படிந்துங் காதல் 
கொண்டவா புலவி தீர்த்து 

கூடியுங் குமரர் யாரு 
முண்டக முகிழ்க்குங் கங்குல் 

முரணற முயலு வாரால் . 


29 


வானவாம பணைத்தான டே மா 

வனந்தொறு மகவான் றேவ 
வான வாந் தடக்கை 

நானா 
மரபின ரகமு மன்னந் 
தேனவாம் பழனஞ் செங்கட் 

டிரள் புயத் துழுநர் செய்ய 
வூனவாங் கடைவாய் தோறுஞ் 

சாலிவார்ந் துலவு மாதோ . 


30 


காலெலா மலர்ந்த முல்லை 

கடிகமழ் மயிலை சாதி 
பூவெலா நறுந்தேன் றேனப் 

புறத்தெலாஞ் சிறைமா வந்த 
மாவெலாம் பயிற்றல் வேத 

வரம்பிசை வளத்தை யோர்ந்து 


14 


கோவெலா முருக மஞ்ஞை 

நடஞ்செயக் குவளை காணும் . 


31 


கோட்டினச் சைல வாழ்க்கை 

குறவர்கள் கொடுங்கா லெல்லா 
தோட்டகழ்ந் தேன லோ டை 

வனமது தூவித் தோலாச் 
சேட்டிளங் கரட நால்வாய் 

மருப்பினிற் சீர்த்த வேலி 
யீட்டிட விறாற்றேன் றேக்கி 
யிணை 

யற வளரு மன்றே ! 


32 


கொண்டலி னிடத்தோ நள்ளிற் 

குலவிருட் குலத்தோ பண்டை 
முண்டக னமைத்தா னென்ன 

முயல்குழற் கொடிச்சி மா தர் 
தண்டழைப் புனத்தூ டுண்ணும் 

புட்களைச் சலித்துத் தாழா 
தெண்டிசைப் புரத்து முத்தங் 

கவணினுய்த் திரட்டு வார்கள் . 


33 


கானத்தீன் றருளுந் தானக் 

கருணி.நீத் தகலக் கன்றி 
யூனைத்தாம பசித்தீ யானொந் 

துறுதுய ருழப்பக் கண்டு 
வானைத்தாங் கதிய சீய 

மடி நெறித் தமுத மூட்டத் 
தானத்தான் மகிழ்ந்து நட்பிற் 

கயந்தலை தழுவு மாதோ . 


34 


அண்டர்வாள் மனைக ளெங்கு 

மணங்கனா ரவைக டோறு 
முண்டக முகம் வேர் சோர 

முரல்வளைக் கரங்கள் சோரத் 


15 


தண்டயிர் கடையு மோதை 

தழைக்குமை வனத்தைக் காப்ப 
மண்டிய கொடிச்சி ( மார்கள் ) 

வளர் துயி லெழுப்பு மன்றே . 


35 


துன்றிருங் கரிய நீலச் 

சுரிகுழற் றுவர்வாய்த் தோகை 
குன்றிய வனப்பின் மேய 

கொடு வலைக் குலத்து மாதர் 
கன்றிய மன்னிற் றங்கள் 

கணவரோ டூடி நீத்த 
மின் றிகழ் கலனை வானின் 

மின்னென முழங்கு மேகம் . 


36 


புன்புலால் கமழு நீலப் 

புணரியுட் படுத்துப் போந்த 
வெம்புவாய்ச் சுழல மற்றை 

மீனினம் புலர்த்த வேண்டி 
அம்புலாம் விழியி னன்னார் 

பெருக்கியிட் டகற்றுங் குப்பை 
செம்பொனார் கலனுந் தூய 

செழுமணித் திரளு மாதோ . 


37 


பொன்மகள் விளங்கு ஞானப் 

புரிகுழல் மலரோன் றாலு 
மன்மக ளறத்தின் மாது 

மருவிய வளஞ்சேர் நாட்டை 
என்னுணர் வதனாற் கூறற்( கு 

எளியவோ வெழில்சே ரிந்த 
நன்னிலஞ் சுமப்போ னாலும் 

நவிற்றிட நடவா தன்றே . 


38 


திருமுதுகுடி நாட்டுப்படலம் முற்றுப்பெற்றது . 
ஆகப் படலம் 4 - க்குத் திருவிருத்தம் - 69 . 


5 - வது எட்டமா நகரப் படலம் 


ஓல மிக்கன பாற்கட லொற்றைமார்ச் 
சாலம் வற்றக குடித்திடச் சார்வபோற் 
சீல நற்றமி ழைத்தெளி யேன்கர்க் 
கோல மெற்குத் தெரிந்தமை கூறுகேன் . 


1 


சொற்க வியபுல வோர்க டுகளறு 
நற்க ருத்தின் முடிவில் நானிலப் 
பொற்கொ டிக்கொரு பொன்முடி தானென 
முற்ச மைத்தகொ லோவென மொழிவதே. 


2 


மதிமு கங்கண் டில தமின் மங்கலப் 
புதிய நாண்கலப் பேழை புவிமகட் 
கிதம தாமிவை தம்மி லெதுகொலோ 
சிதைவி லா தவி லோ தெளி கிற்றிலேன் . 


3 


வட்ட வாண்முக மாதுமை பாகனோடு) 
இட்ட மூவரி தனிக ரேழ் தரை 
மட்டு மில்மக வானக ரத்தினும் 
எட்ட மாநக ரென்பதி னாமமே . 


விலங்கல் வில்லன விளங்கிடு தாரைகள் 
வலங்கொள் வான்வழி வைலும் வாவுக 
பொலங்கொளின்னகர்ப் பொற்பைப் புரையற 
நலங்கொளத்தெரி தற்கு நயந்தரோ . 


5 


வச்சி ரத்தன வளங்கெழு மா நகர் 
முற்ச மைத்த மயனிம் முது நகர் 
மெச்சு சிற்ப விதியை வியந்து தன் 
கைச்ச மர்த்து மறந்து கலங்கினான் . 


6 


17 


குத்தி ரத்துக் குடையினன் கோமரு 
மத்த லத்து வதிபவள் மாசிலா 
இத்தலத்தின் இனிதுறை வாளெனின் 
எத்தி றத்தின் இதன்புகழ் கூறு கேன் . 


தெங்கு புன்னை செழுந்தழை மா நிரை 
கொங்கு தங்கு தடவை குலவிய 
தங்கும் வெண் ( க ) யத் திந்திர னாட்டுள 
பொங்க ரிங்கு புகுந்தன போலுமால் . 


8 


தடியி னின்றிளஞ் சாலித ழீ இமிகுங் 
கடிகொ ( ள் ) வல் ( லி மி ) டைந்த கமுகின் 
வடிவில் ஈசன் விழவின் வனைந்தபூங் 
கொடிக டுன்னுங் கொடிமரம் போலுமால் . 


9 


கோங்க லர்ந்தன செம்மலர்க் கொம்பர் நின் ( று ) 
ஆங்கண் வீழ்ந்தும் அளிக்குன வீவன 
தாங்கள் குன்றினுந் தஞ்சமென் றோருயிர் 
பாங்கி னீந்தும் புரப்பவா பான்மையே . 10 


சூத முற்று சுவைக்கனி தரங்கிலா 
வாத முற்று வளைந்தெழும் வார் திரை 
யோ மைக்கட லாடை யொருத்தி தன் 
பாத முற்றுப் பணிந்தெழும் பான்மையே . 


11 


வேறு 


அன்ள சோலையு ளமுத நீர்த் தடத்திடை யழகாய் 
மன்னு தாமரை யடைமிசைப் புனற்றுளி மருவல் 
கன்னி யன்னந் தம்மருங் கினின் மணஞ் 

செய்தரத்தாற் 
பொன்னி லாவுமுத் தாஞ்சன மெடுத்தெனப் 

பொலிந்தே. 12 


F3-113 


18 


கொந்த லர்ந்தன குவளை வீமணி யலை கொழிக்கும் 
அந்தண் வாவியுட் குவிவ வித்துருமக் காலனங்கள் 
சிந்தை யா தரம் பெருகத் தம் பெடைகளைத் திருவில் 
வந்தணைந்திடத் தடங்கணை முகிழ்த்தலை மானும் . 

13 


இன்னணம் வளமை துன்றி 

யிமையவர் நக்கு மிந்த 
நன்னக ரொவ்வா தென்ன 

நவிறரு சிறப்பு வாய்ந்து 
மன்னிய வதனின் வேத 

வரப்புகண் டுள்ளந் தேர்ந்த 
பொன்ன ணி 

நூலி னார் தம் 
பொலன் மறு கனந்த முண்டால் . 


14 


பன்னிற மணியைச் செம்பொற் 

பணியையப் பணியைக் கொள் வான் 
உன்னிய மனத்தை மேலிங் ( கு ) 

உறுமவ்வூ தியத்தை யென்றுந் 
துன்னுநெஞ் சகம தென்னுந் 

துலையிடைப் புகுத்தித் தூக்கி 
மன்னிய வணிகர் பேரா 

வணமறு கனந்த முண்டால் . 


15 


பழுதறு குணத்தி னானும் 

பலவி தக் கேள்வி யானும் 
வழுவில செங்கோல் மன்னர்க் 

கமைச்சியன் மாபி னாலு 
மொழுகு தண் புனற்றீங் கங்கை 

மரபினு முயர்ந்த வாய்மை 
தழுவிய மேழிச் செல்வர் 

தனிமறு கனந்த முண்டால் . 


16 


19 


வேறு 


வடிவாள் கொழுகோ வினுமா மணிவா 
ரிடைசீ றிடுபூண் முனையா னையிறு 
நடையா னுமியா ரையு நா டிவெலு 

ரணிவீ திவரம் பிலவால் . 


படவா 


17 


வேறு 


இனையதோர் சிறப்பா லிமையவர் நகரு 

மளகையு மிதற்கிணை யிலவென் ( று ) 
அனை வரும் புகழு மிந்நகர் நாப்பண் 

அவிர்சு ( டர் மதிக்குடை ) நிழலிற் 
கனிவுற மகர வாரிதி யறுவைக் 

கனங்குழ லாடனைப் புரக்கும் 
பனிமதி மரபிற் பார்த்திபர் செல் ( வப் ) 

பகு தியை யறிந்தவா பகர்வாம் . 


18 


விதிமுறை நான்கு சதுரமா யமைந்த 

விளம்பிடிற் பல்கலை யுணர்ந்தோர் 
மதியினால் விளைந்த தமிழிடை விரிக்கும் 

பொருளென வளர்ந்தன வல்தேற் 
கதிர்கள் சூழ் சிலம்பை நிகரெனச் சிறிது 

கருதினுங் கருதுவர் புலவோர் 
இதுவலா திதுவே இனையவா றுயர்ந்த 

தெழின்மதி னிலைமையா ரிசைப்பார் . 


19 


மனத்தினா லறிய வொண்கிலா மையினான் 

மறைகளைப் பொருவும்வான் புகலாற் 
சினைத் தரு நிழல்வாழ் தேவராம் பொறிக 

ளடக்கலான் முனிவரிற் றிகழுங் 
கனக்கதி ரயிலான் முருகனைச் சிவனுஞ் 

சூலத்தாற் காளியை நிகர்க்கு 
மனற்சுடர் மழுவா லைமுகற் கடுக்கும் 

யாரத நிலையுணர்ந் தறைவார் . 


20 


20 


நாணமே முதல நான் கினுஞ் சிறந்த 

நன்னுத றன்னெடு மொழுக்கம் 
பூணெனப் புரக்குந் தன்மைபோ லாமிப் 

பொன்மதி னிலையின் புணரி 
சேணுற நிவந்த திகிரியைச் சூழ்ந்த 

செயலின் தெளிவிலார் மனத்துக் 
காணலா நிறத்த விலைாக ளுளத்துங் 

கீழன கணிப்புறா வகழி . 


21 


ஏடலர்ந் தினவண் டுழுதுமட் டிருந்த 

வெழின் மிகு மம்மதிற் புறத்த 
பாடெலாம் மலர்ந்த பங்கயக் கானம் 

பணைமுலைத் துவரி தழ் மடவார் 
சேடுலாம் வதன வனப்பினுக் குடைந்த 

பண்டையச் சிறுமை யைத் தீர் 
மாடெலா நெருங்கி வனசமாக் கொழுந்து 

22 
வளைந்து நின் றாலெனல் மானும் . 
ஆசிலா தனசெங் கதிர்க்கழாம் விரிக்கு 

மத்தமே பணிகளா யமைத்துத் 
தேசுலா மிரச தத்தினை யுருக்கிச் 

செப்பமாய்ச் சந்துவாய் திருத்தி 
மாசிலாய்ப் பவளத் தூணமப் பொருவின் 

வளர்சுவ ரடியினு ணிருவிப் 
பேசிய வதின் மேல் மரகதக் குலத்தாற் 

23 
பேரெழிற் போதிகை யமைத்து . 
வீசொளி வயிரத் தியற்றுரு நெடிய 

வியல்புறு முத்திரம் பாப்பி 
யேசில பதும விராக நீண் மரங்க 

ளிடையிடை யிணைத்திணை யிலெனப் 
பேசு தண் கலையோற் காணினின் றுருகும் 

பேரெழிற் கடமைத் தியற்றித் 
தேசிகத் தசும்பு மீதுற விளங்குந் 
திருக்கிளர் கோமனை பலவே . 

24 


21 


ஏ தமி லனந்த நிறைகலை மதியி 

னிடத்திவை யெடுத் தியற் றியவென் ( று ) 
ஓதலாந் தகைய வெண்ணிறச் சுதையா 

லுஞற்றிய தும்பரின் மதியாற் 
கா தலா லுருகு மதிக்கலி னுமிழ் கீர் 

தரைமிசை யருவியிற் கா 6 
வேதமா மென நீண் டுயர்ந்தன மாடம் 
வெண்மலை நிகர்த்தன பலவே . 

25 


ஒந்றைய சகட ( த் ) தெழுபரி யிரத 

முடையவ னறிவிலான் கொடிய 
கற்றைய கிரணக் கணை தொடுத் தனனென் ( று ) 

இந்நகர்க் குலமகள் கருத்தின் 
உற்றவெஞ் சினத்தா லுடற்கணின் றெழுந்த 

புகையென வும்பருந் திசையு 
முற்றிடப் பரவும் வாசமென் புகைசூழ் 
முழுமணி மாளிகை பலவே . 

26 


பதத்திடு ஞெகிழ்ந்து கட்படுத் துவண 

பணவராப் பஃறலை பதைப்ப 
மிதிப்பன நிழலைப் பகையெனச் சிறிய 

விழித்தழல் பொழிதர வெள் குவ 
துதிக்கை யிந்கன முகிற்குழாம் பிழிந்துண் 

டொழிவின சுரெலா நடுங்க 
வதிர்ப்பன திரைப்பே ரருவியின் மதத்த 

வடுகரி யாலய மனந்தம் . 


பாய்கதிர்க் கிரணத் தருணனைத் தனியே 

பரித்திடக் கதியிலா தெழுவ 
ராய்மிகத் திரண்டு சுமந்திளைக் குறு நீ 

ரவனியை யொருபுயத் தெடுத்துத் 
தூய்மையாற் புரக்கு மன்னனைத் தனியே 

சுமப்பனுந் துணிவெனா மெனவே 
வாய்மிகத் திறந்து சிரித்தென வெண்பல் 

வயங்குமா மந்திர மனந்தம் : 


281 


22 


கரியவன் கொடிய காள மீய்த் தோய்ந்து 

கடுங்கொலை திசைதொறுங் கமழும் 
பெரியவெங் குலிசத் தினுக்குடைந் தெழுந்து 

பிழைக்குறு மியாமெனச் சுடர்வேற் 
றரியலர் வணங்குங் குமரர் எட்டேந்திரன் 

சாண்புகுந் தடவரைக் குலம்போற் 
பெருமுகி லகடு கிழிக்கு நீள் கொடியின் 
புறந்தின விரதங்கள் பலவே . 

29 


வேறு 


செய்க ளீனுந் திரண்மணிச் சாலிகள் 
மைக ளீனு மடந்தையர் வாள்விழி 
மெய்க ளீனு நல் வேந்தர் த நாவவர் 
கைக ளீனுந் தினமுங் கனகமே . 


30 


சொல்லெ லாமெண் சுருதிக டோய்கதி 
ரில்லெ லாமனு ராகவி யாழிசை 
கல்லெ லாந்தண் மணிகள் கருநிறச் 
செல்லெலா மிஞ்சி மீது திளைக்குமே . 


31 


தூய விந்நகர் செல்வந் தொகுத்தெனா 
லாய வாறுரை செய்தன னாழிசூழ் 
மேய ஞால மனைத்தும் விரும்பிய 
தாய னான்றன் மனுமுறை சாற்றுவாம் . 


32 


எட்டமாநகரப் படலம் முற்வப்பெற்றது . 
ஆகப்படலம் 5 - க்குத் திருவிருத்தம் 101 . 


6 - வது அரசாட்சிப் படலம் 


தண்மையுந் தவமும் தருமமும் பொறையுந் 

தணப்பிலா வொழுக்கமுந் தழைக்கும் 
உண்மையும் பகைஞர் முடித்தலை துணிக்கும் 

ஊக்கமும் வழுவிலா வுணர்வும் 
வண்மையுந் துகடீர் மனுமுறை வளனும் 

வகுத்தவை யனைத்தும்வீற் றிருப்ப 
எண்மறைக் கிழவோ னழகுறச் சமைத்த 

எழின் மனை யனையபே ரிசையோன் . 


சந்திர கிரியிற் புக்கிருந் துயர்த்த 

தவம்பொறை தருமமுந் தழைத்த 
மந்திர மனு நூ லென் றிவை நான்கு 

பதங்களான் மறிகட லுடுத்த 
கந்தலில் புவிமே னணுகிநே ரலரை 

நகுகதிர் வாளெனு நகத்தாற் 
சிந்துற வளைந்து சினப்பசி தணிக்குங் 

கொடுத்திறற் சிங்கவே றனையான் . 


* 


எண்டிசை வரைப்பி னுள்ள மன் னவரு 

மியாவரு மிடு திறை முறையே 
கொண்டுவந் தளந்து தொழப்பெறா நெருக்கிற் 

குலமணி முடியொடு முடி தாக் 
குண்டிட வொருவர்க் கொருவர் முன் முகவம் 

போருகத் தோங்கெழிற் சரண 
மூண்டகம் விளக்குந் தன்மையாற் கிரணத் 

தழைத்திடு மூழுமணிக் கழலாள் . 


3 


பைத்தலைத் துளைமுள் ளெயிற்றுவெம் பஃவாய்ப் 

பன்னகம் பரித்தபா ருடுத்த 
முத்தலை கொழிக்குங் கடல்வயிற் றோன்று 

மருந்தினை நிகர்மொழி மடவார் . 


24 


பொய்த்தலைக் கிடந்த கொடியிடை வருத்தும் 

புளகித முலைச்சுவ டழுத்தி 
மெய்த் தழும் பிருந்த மார்பினா னொன்னார் 

வென்னிடப் பொருதுவேற் காத்தான் . 4 


அ ( றம் பொ ருண் முதல் நான்கினுஞ் சிறந்தோ 

ரறிவினுந் தூயவா யவர்கள் 
திறம் பெருங் கேள்வி நீண் டன்னார் 

குணத்தினில் மின்னிவாட் செறுநர் 
கறங்கெனச் சுழலப் பொருதுவார் புலவு 

கமழ்ந்திடக் கண்மலர் வேய்ந்து 
மறம்பழுத் தடையா ரின்மையா னாளும் 

5 
வளர்ந்திடும் வைரவாட் படையான் . 


எற்றுதெண் டிரையார்ப் பரவையுட் புவிமே 

லிவனலாற் சிறந்தவ ரிலைநீ 
ருற்றிவ னருள் பெற் றுய்திரேல் வருதி 

ருழுதவ ரொழிதிரென் றுலகின் 
மற்றைய வியார்க்குந் தெருட்டல் போ லுவண 

வான் கொடி மாடமென் றுரைக்கப் 
பெற்றிடு மலைமேல் யார்த்தெலா வுலகுங் 
காத்திடும் பெருமைசால் தவத்தான் . 

6 


அஞ்சிறைக் களிவண் டுழுதுழாய்க் கொண்டல் 

அறிதுயில் வளர்த்திடு மமலை 
துஞ்சிடாப் புணரித் திரையெனத் துவளத் 

துடியிடைத் தொண்டையந் துவர்வாய் 
மஞ்சுதுஞ் சளகத் திளம்பிறை நுதல 

- வாட்டடங் கண்முழு மதிசெங் 
கச்சமென் முகத்தா ரிருமருங் கிரட்டுங் 
கற்றையங் கவரியை யுடையாள் . 

7 


ருளுதவ என்னுளது 


25 


கண்ணகன் வானத் தரவினுக் குடைந்தான் 

கனன் மகத் தினிலுதை யுண்டான் 
விண்ணிடை யலைந்தான் வளர்ந்து தேய்ந் துற்றான் 

மெய்யினின் மருவுளான் விளங்க 
வெண்ணிடி லினைய மதியினை நிகரென் 

றிசைப்பன தகா திவை யெல்லா 
நண்ணிடா தென்றுந் துலங்கிடு மதிய 

மா மெனு நளிர்மணிக் குடையான் . 


பையவா ளாவம் பஃறலைத் திரளைப் 

படைந்தன வென்னினும் பதைத்து 
மெய்யெலா நடுங்கிப் பொறைபொறா தெருத்தங் 

கோட்டுவ விரிகட லுடுத்த 
வையக மனைத்தும் வரம்பிலா நாளு 

மருவிலா வளர்மதிக் குடையுள் 
எய்திய நிழற்கட் சுமந்து நின் றோங்கும் 

இமயமா மெனுமணிப் புயத்தான் . 9 


தண்டமிழ்த் துறைகை வந்தநாற் புலமைத் 

தலைவரிற் றழைச்சிறை யறுகான் 
வண்டுபாண் மிழற்ற வரைவிலா தென்று 

மதுவெனு நன்னிதி வழங்கித் 
தெண்டிரைக் கடல்சூழ் புவிமிசைக் கமழ்ந்து 

திகழ்ந்துமெல் லென்றித ழலர்ந்து 
அண்டரும் விரும்புந் தரத்தன வாகும் 

அழகிய தவளமா லிகையான் . 


10 


வேறு 


கூ றாத கொடுங்கொலை வேலினான் 
வார ராமுலை மங்கையர் மாரனு 
தார வேள் முத்துச் சாமித் துரைச்செக 
வீர ராமக் குமரரெட்ட வேந்தனே ! 


11 


F4 - 113 


26 


மன்ன ரியாரும் வணங்கிட வைகலுந் 
தன்ன தானைத் தனிக்கதி ராழியாற் 
றுன்னு வாரிதி சூழ்புவி யாவையும் 
வின்ன மின்றிப் புரந்து விளங்கு நாள் . 


12 


அரசாட்சிப் படலம் முற்வப்பெற்றது . 
ஆகப்படலம் 6 - க்குத் திருவிருத்தம் 113 . 


7 - வது வீரபாண்டிய நகர்வளமுரைத்த 

படலம் . 


பொன்கு யிற்றிப் பொருவில் மாடங்கள் 
நன்கி யற்றி விளங்குவ நாண்மலர் 
மின்புகப் புக்கு வே தன் விதித்தெனத் 
தென்கிழக்குத் திசையிற் சிறந்தன ! 


1 


சுனைக டோறுந் திருமலர் தூய்பொழிற் 
சினைக டோறுஞ் செழிப்பன தேமழை 
நனைக ணாண்மல ரெங்கணு நல்லறம் 
மனை 

க டோறும் விளங்குவ நாளுமே ! 


2 


கார் நிறத்த கருங்குயில் காவிடைச் 
சீர்நிறைத்த செழுஞ்சொலிற் கூவல்கேட் ( C ) 
ஏர்மி குத்த வுறுப்பசி யேனை மின் 
னார்க டத்தமி னாணி யொதுங்குவார் ! 


3 


கொஞ்சிப் பேசுங் குதலைச் சிறுமகார்க் 
கஞ்சொ லாளா தெருட்டிடு மாறுபோல் 
இஞ்சொல் வண்டுவந் தேகியெழில் கொள்வான் 
வஞ்சி யர்க்கு வகுக்குங் கியானமே ! 


சீதநீ ரகத்துட் டோய்ந்த 

திருவனார் மணிமா டத்து 
மீதுபோய்ப் புலர்த்துங் கூந்தல் 

விரிபொழி லிடத்துத் தோன்றுங் 
கோதிலா மயில்க ணோக்கிக் 

குலமழை முகிலீ தென்னக் 
காதலா லெவருங் காணக் 

களிநடஞ் செய்யு மன்றே ! 


5 


281 


வேனில்வே ளனைய செம்பொன் 

வீதிவாய் நடத்தும் பாய்மாக் 
கூனலார் பதத்து வாய்ந்த 

குழம்பினா லெழுந்த பூழி 
வானவாம் படைத்தண் டேமா 

வனந்தொறும் பரவித் தேவர் 
கானமா மெனப்பேர் பெற்ற 

கற்பகங் காட்டு மன்றே . 


6 


வேறு 


அன்ன மன்னவர் நூன் மருங் கல்லது 
பின்ன ரோர்குறை யின்றிப் பிறங்குவ 
பன்னு பைம்பொற் பதச்சிலம் பல்லது 
துன்னு கின்றது துளக்கமற் றில்லையால் . 


7 


வடுவின் மா நில வைப்பினின் மன்னிய 
மிடிய ரேமுதல் யாவரு மேவியிங் 
கடைதிர் வல்சி யருந்தற் கெனாவனக் 
கொடிக ணீள் கையிற் கூவுத லொக்குமே . 


8 


முகிலின் மீது முரணமர் வேட்டெழுந் 
திகலி நிற்ப வெனாமருங் கெங்கணு 
மகலு மாசினி யாம்பிரஞ் சூள் வன 
புகலு மாறு புலவர்க் கரிதரோ ! 


9 


பாரின் வாய்ந்திடு பல்வள னுந்தருஞ் 
சீரின் வாய்ந்து சிறந்தன திங்களின் 
மாரி மூன்று வழங்க வளந்திகழ் 
வீர பாண்டிய மெய்ப்பதி யென்பவே . 


10 


வீரபாண்டிய நகர்வள முரைத்த படலம் முற்றுப்பெற்றது . 

ஆகப்படலம் 7 - க்கத் திருவிருத்தம் 123 . 


8 - வது சிவகாமு சரித்திர முரைத்த படலம் 


1 


22 


அவ்வ ளம்பதி தன்னி னருண் மிகுஞ் 
செவ்வி நெஞ்சினன் சேர்குநர்ச் சேர்ந்துறை 
கௌவை யங்கட னீந்தக் கருணைசேர் 
தெய்வ வள்ள மெனத் திகழ் சீர்மையான் ! 
பொருள்மணித்திரள் புக்கிப் புகரறத் 
தருளு முத்தமிழ்த் தெண்டிரைப் பௌவத்தைப் 
பெருகு நெஞ்சிற் புகுத்துப் பெறுகுநர் 
மருள கெ டத்திரு வாயின் வழங்குவார் 
உன்னு பேரறமி யாவும்வந் தொன்றியே 
தன்ன தாலய மென்னத் தழைத்திட 
மன்னு மாக்கையன் மாதா மியாவையுந் 
துள்ளி நாளுந் துலங்குறுஞ் சீர்த்தியான் .. 3 
தெள்ளு முத்தமிழ்த் தீம்புன லுண்டிட 
வெள்ளை மாமுகில் வேண்டு நர்க் கீந்திடத் 
துள்ளுஞ் சூன்மழை தூயமு தூட்டிட 
வள்ளற் பாற்கட லொத்திடு மாண்பினான் . 
நேமி முற்றுஞ் சுமப்ப நினைந்தயன் 
தூம ன ததுத் தொகுத்த மலையனான் 
பூமி னுற்ற புயத்த னெனுஞ்சிவ 
காமு மிக்க அயோத்தியர் காவலன் . 
அந்த மன்னவர் மன்ன னருந்தவம் 
முந்து செய்த முறைமையி னானும்வான் 
இந்த வையக மியாவையு பெண்ணிணாள் 
தந்த நற்றவ முற்றிய சால்பினும் . 
பொய்கை வாயினம் போருகஞ் சங்கினுண் 
மையில் சோதி மணிநெடு வையமேற் 
றுய்ய தேவ சுரபிச் செருத்தவாம் 
பையுளின் சுவைப்பா லும்பிறத் தல்போல் . 


- 6 


30 


ஓல மெய்க்கட லும்பரின் மீ திளங் 
கோல மெய்த்தி னகரன் குலவிய 
போலு தித்துப் பொலிந்தனன் பூமிசை 
பாலன் மிக்க வழகெனும் பண் பினான் . 


8 


பின்னு மானிலஞ் செய் தவப் பெற்றியால் 
மன்னும் வானின் மதி நிக ரென்ன வும் 
பன்னு தேவகி பான்மக னென்னவும் 
உன்னு கின்ற மாடசி யுதித்தனன் . 


9 


நற்ற வப்பய னாளு விளங்கிடக் 
கற்ற வர்க்கருள் கற்பக மாமெனாச் 
சொற்ற மெய்த்தவந் தோன்றற் கிளவலா 
யுற்றனள் பெருமா ளென்னு முத் தமன் . 


10 


ஆய மைந்தர்கள் மூவரு மன்பினால் 
தூய பேருரு மூன்றுள் துலங்கிய 
நேய நல்லுயி ரொன்றென நீளயிற் 
சேயை யொத்த தனையர் சிறந்தனர் . 


11 


வளர்ந்த வந்த மகாரொரு மூவர்க்கு 
முளம்பொ ருந்ந வுலகம் புகழ்ந்திட 
விளைந்த மன்றல் விதியா னியற்றினான் 
தளர்ந்தி டாதவர் தந்தரு டாதையே . 


12 


கன்னி போகமக் காளையர் மூவரும் 
வன்ன ராமனுஞ் சீதையு மாலுமப் 
பொன்னும் வானிற் புரந்தா னுஞ்சசி 
மின்னு மென்ன மணந்து விளங்கு நாள் . 


13 


மன்னர் மூவரின் வண்டமிழ்க் கொண்டலை 
கஈன மென்னக் கவின் பெறுங் காளையைப் 
பொன்னின் மெய்ச்சிவ காமுவைப் பூமிசைப் 
பன்னு கின்றகா மாட்சி பயந்தனன் . 


14 


31 


. 


15 


காரிற் றோன்றுங் கதிர்மணி போலவு 
நீரின் வேலை யமுதை நிகர்ப்பவு , 
மார மார்ப னருளினன் பின்னர்வின் 
மார னாஞ்சுப்ப ராச மகிபனை . 
மற்ற டம்புய வள்ளலை மாசிலாக் 
கொற்ற வேந்தர் புகழுங் குருசிலை 
நற்ற வச்சிவ காமுவை நல்கினன் 
கற்ற நூற்பெரு மாளெனுங் காளையே . 


16 


17 


வேத வேள்வி விளங்கிட மேதினி 
நீத மல்க மனுநெறி நீடிடக் 
கோதி லாப்பெரு மாளெனுங் கோவினைப் 
பேத மின்றி யுயிர்த்தனன் பின்னரும் . 
இந்த மன்னரு மைந்தரு மிவ்வகை 
கந்த நாண்மல ருங்காழ் வாசமு 
முந்து பாகுஞ் சுவையு முழுமணி 
தந்த சோதியு மொன்றித் தழைத்தல்போல் . 


18 


தாய் நிகர்த்த தசரதராமனும் 
சேய்நிகர்த்த விளைஞருஞ் சேர்ந்தென 
நேய நற்றரு மம்பொறை நீடவந் 
தூயமற் றுந்து வன்றித் துலங்கிட . 


19 


வனப்பின் மிக்க மயின் முறை யாமெனத் 
தனிப்பில பற்பல செல்வந் தழைத்திட 
வினைத்தெனாவகை வாழ்ந்தன ரினன்றா 
ணினைத்து ரைப்ப னழகு நிலைமையே . 


20 


சிவகாமு சரித்திர முரைக்க படல முற்றுப்பெற்றது . 

ஆகப்படலம் 8 -க்குத் திருவிருத்தம் 143 


1 = ? 


9 - வது அழகு பிரபலமுரைத்த படலம் 


எல்லெ சாம்வந் திரப்பவர்க் கே நனி 
வல்ல வாறு வழங்கி மதிவலோர் ! 
சொல்லு நூலின் சுருதிப் பொருடெரிந் 
தல்லெலா மெந்தை கண்ட வறிவினான் . 


1 


தந்தை மூப்பிற் றளர்ந்தன னாமெனா 
விந்த வைப்பிற் கிவன் றனை நாடியே 
வந்து காத்தற் கியற்றினன் மன்றலங் 
கொந்து யிர்த்த தண் கோகன கத்தினான் . 


2 


விண்ணும் மண்ணும் வியக்கும் விளங்கெழி 
லண்ண லெம்மிள சைக்கதி பற்கிரு 
கண்ணுங் கண்ணின் மணியுங் கலந்துடன் 
நண்ணு கின்ற வுயிரெனு நண் பினாள் . 


3 


தண்பு னற்றுறை மூழ்கிச் சதுமறைப் 
பண்பி னர்க்குப் பணிந்து பசும்பொனோ 
டெண்பு னற்பெய் தெனைத்துள நாடொறு 
முண்ப வர்க்குட னுண்ணு முணவினான் . 


4 


முட்டி லா தன மூரல் கருணைமற் 
றட்டு நாளு மயில்பவர் நேடியே 
கொட்டு பேரிக் குரலி னழைத்தவர்க் 
கிட்டு வாழு மழகெனு மேந்தலே . 


5 


வேறு 
அனைய மிக்கநா ளரும்பெறன் மகவிலா மையினான் 
பனையி னோடுயர் மா தவம் பலபல வாற்றிக் 
கனைக டற்புவி மகிழ்ந்திடக் கலியிரு ளகலப் 
புனைக திர்த்தின கரனெனப் புகழ்க்கதிர் தழைப்ப . 


33 


நல்ல வாயிரத் துடனொரு மூன்றென நவிற்றும் 
வல்ல வாண்டுமீன் மதிதெய்தி மூவொன்பான் 

மறையோர் 
சொல்லு திங்களுத் திராடமு மகரமுந் துலங்க 
மல்லன் மாநிலத் தீன்றனன் 

மைந்தனை 

மணிபோல் . 7 
ஈன்ற பாலகற் கிணையிலா மறைப்பொருண் 

முடிவை 
ஆன்ற பைம்பொனூ லவர்களால் 

ஆசறப் 

பகுத்துத் 
தோன்று சாதகத் தொழில்முத லாற்றிடச் 

சு தன் வாள் 
கான்ற வான்மதி வளர்ந்தென வளர்ந்தனன் 

களித்து . 8 
ன்ன வாறவன் வளரு நா ளெழிலுறத் தோன்று 
மன்ன நாள்களுங் கோள்களு மழகுற விளங்கித் 
துன்ளலா லிவன்றவம் பொறை தரு மத்தின் 

றுணைவன் 
என்ன லாமென நூல்வலோ ரிசைத்தன 

ரிசைந்தே . 9 


குன்ற ரிந்தவைக் குலிசன்வாழ் நகரிடைக் 

குலவும் 
பொன்ற யங்குபைந் தளிருடைப் படர்சினைப் 

பொழிலை 
வென்ற வண்மைய னாமிவன் விளங்கிடு நாமம் 
என்றும் யாருங் காமாட்சியென் றிசைமின்க 

ளென்றார் . 10 


அனைய வாறவர்க் கப்பெயர் புனைந்துபே 

ரழகாய்ப் 
புனைய வேண்டுபல் கலன்களும் வகைவகை பூட்டிக் 
கனியுந் தாதையுந் தாயரும் பிறவியங் கடலை 
நனிக டப்பநற் றவமென வளர்ந்தனர் 

நயந்தே. 11 


F5-113 


இளவல் . 12 


செய்தான் . 15 
34 
பின்னு மன்னவ னிணையிலாப் பேரெழில் பிறங்கி 
மன்னு கின்றவோர் மைந்தனைப் பயந்தனன் 

மணிபோல் 
அன்ன வனெழில் கண்டவர் அழக ரப்பனிவன் 
என்ன வோதினர் 2 மதியென வளர்ந்தனன் 
குலவும் வெண் மணிக் குவையினை முகந்தலை 

கொழிக்கும் 
ஒலிநெ டுங்கடற் புவியின ரும்மையி னுஞற்று 
நலிவி னல்லறம் பயனென நவின்மறை யென்னச் 
சிலைகொண் மாரவே ளென்ன வும் வளர்ந்தனர் 
கன்னல் முப்பதிற் றிரட்டி நாண் முப்பது 
பன்னு மாமதி யிரண்டிரு தைந்தொன்று பருவம் 
அன்ன வாறுசென் றைந்தெனும் பருவம் வந் 
தன்னை நேரின்முற் றனையனை நோக்கிய 
இளமை யிற்கலென் றுரையுணர் முதுமொழி 

யியல்பான் 
வளமை மிக்க நன் மைந்தனை மாசிலா மணியை 
உளம லர்ந்துசெந் தேனென வுதித்தவுத் தமனைத் 
தெளிய நற்றமிழ் தெருட்டிடச் சிந்தனை 


சிறுவர் . 13 


கலையோர் 


தணுகத் 


தாதை . 14 


துங்க னாந்திரு வம்பல தேசிகற் றொழுது 
அங்க ழைத்தக னிலம்பல நிதியமு மருளி 
இங்கி வர்க்குமுத் தமிழறி வுறுத்துமி ளென்னாச் 
செங்கை யாற்பிடித் தவன் கையிற் கொடுத்தனன் 

சேயை . 


16 


1. ஓசை குறைகின்றது 2. வோதினன என்றுள்ளது 
3. யிரண்டிருப எனல் பொருந்தும் . 


35 


அள்ள வாறிளங் குமரனை யருவியை நிகர்த்த 
கன்ன மாமத வைங்கரக் கயமுகக் கடவுள் 
பொன்னின் வார்கழல் புனைவித்துப் புந்தியாற் 

பரவிச் 
சொன்ன நூலினை யுணர்ந்துளத் 

தெளிந்தனன் றோன்றல் . 17 


னைய னன்ளவா றாயின னிவன்றனக் கிளைய 
பினவன் றன்னுடன் பிளையர்க ளுயிர்த்தபா 

லகரு 
மனைய வாறெனத் தெருண்டன ரழகுபெற் 

றெடுத்த 
முனவன் றன்றிற மறிந்தவா றெடுத்தினி 

மொழிவாம் . 18 


அழகு பிரபலமுரைத்த படலம் முற்றுப்பெற்றது . 

ஆகப்படலம் 9 - க்குத் திருவிருத்தம் 161 . 


10 - வது காமாட்சி பிரபல முரைத்த படலம் 


வல்ல பல்கலை மாட்சியால் வழுவிலா வழியிற் 
செல்ல நாடொறுஞ் சிந்தைசெய் 

தொழுகுறுஞ் செயலான் 
மல்லன் மா நில வரைப்பெலாம் வைகலு மிவனை 
நல்ல னாமென வுவந்திட வளம்பெறு நாளில் . 1 


மனக்க வின் செயி லிருசெவிக் காலெனும் 


வழியாற் 


கனக்க வின் றமிழ்த் தெய்வக் கங்கையங் கடனீர் 
அனைத்தும் பாய்தலி னறிவெனும் பயிர் தழைத் 


ததனுள் 

2 


தனக்கு நேரிலாத் தருமமும் விளைந்தது சால . 


வேறு 


கண்ம லர்க்கட் கடவுள் கடற்புவிக் 
குண்மை மிக்க வறத்தை யுஞற்றியே 
தண்மை யுற்றுத் தழைத்திடு தற்கிவன் 
வண்மை மிக்க மனத்தை யியற்றினான் , 


3 


வைய மென்னு மறுவில தாயவோர் 
செய்யின் மீது சிறந்த புகழினை 
உய்ய வைத்துப் படர்ந்திட வொன்றல 
நைவி னற்றரு மம்பல நாட்டினான் . 


ஓத வேலை யுலக மெவற்றினும் 
வேத வேள்வி விளங்கின நூனெறி 
நீத நீடின நீள் தவ மோங்கின 
போத மல்கிப் புகழுந் தழைத்தவே . 


37 


வஞ்ச மெஞ்சின மாற்றல ரஞ்சினர் 
பஞ்ச பாதக மியாவும் பறிந்தன 
வஞ்சு வெம்பிணி முற்று மகன் றன 
மிஞ்சு பார்மகள் சிந்தை வியந்தவே . 


6 


வேனில் வேளும் விரும்பும் வனப்பினான் 
தேரின் வாய்ந்த செழுஞ்சொற் றெருட் சியான் 
ஊனி லாவு முயிர்த்தொகை யாவையும் 
வானி லாமெனச் சொற்றிடும் வண்மையான் . 7 


கற்று ணர்ந்த கருத்தன கலைவலார் 
சொற்ற வாபணி சூடுந் துணைப்புயன் 
பெற்ற மூரும் பிரான்கழற் றாமரை 
பற்று நெஞ்சினள் பங்கயக் கையினாள் . 


8 


ஈந்து சேந்த செழுங்கை யிரண்டினான் 
வாய்ந்த பல்கலை மாசற நுண்பொரு 
ளாய்ந்து சேந்தரு ணெஞ்ச னடையலர்க் ( கு ) 
ஆய்ந்து சேந்த கருங்கதிர் வாளினான் . 


9 . 


காச்சி மிக்க கருத்தின ணம்பினர் 
தாழ்ச்சி யற்றுத் தழைத்திட நாடொறு 
" மாட்சி பெற்றரு ளாய்வளை யாயகா 
மாட்சி பொற்பதம் வாழ்த்திய மாண்பினான் . 10 


வண்ட லம்பு மறற்கு மைக்குழல் 
தொண்டை யங்கனி வாயிளந் தோகையர் 
கண்ட வாவுறல் பெட்பலக் காளையர் 
பெண்ட நீர்மையைப் பெட்புறுந் 

தோளினான் . 


11 


காச்சி மிக்க கவின்பெறு முன்றிலான் 
தேர்ச்சி யலவர் செழுங்கடை சென்றிலான் 
மாச்சி மிக்கவர் செய்தவ வண்மையிற் 
றாழ்ச்சி மின்றித் தழைத்திடும் வாழ்வினான் . 


12 


38 


கொண்ட லொத்த கொடையினன் தொல்புவி 
அண்ட முற்றும் படைத்தறிந் தன்பினால் 
முண்ட கத்து முழுமுத லாயினான் 
பண்ட மைத்த பழிப்பி லுறுப்பினான் . 


மா தி டத்த குவளையும் வண் மை சென் ( று ) 
ஓதி டத்த குவளையு மென்மலர்க் 
காதி டத்த குவளையுங் காமுறுந் 
தாதி டத்த குவளையுந் தாங்கினான் . 


14 


தேவு மிக்க செழுமணி மாடமு 
மாசில் கொற்றத் தனிமனை முன்றிலும் 
நேச மிக்கு வளர்ந்தருள் நெஞ்சமும் 
வாச மிக்கு வளருந் தனத்தினான் . 


15 


மாத ருய்த்து வருசந் தனத்தினான் 
சோதி மெய்க்கழ றோய்வந் தனத்தினான் 
ஈதல் பற்றி யிலங்குந் தனத்தினான் 
பூத முற்றும் புனைபந் தனத்தினான் . 


16 


இன்ன வாறு புகழுட னியாவர்க்கும் 
மன்னு நாட்டமு மாமணி போலவும் 
உன்னு பூவு முறுமண மொப்பவும் 
பொன்னுஞ் சோதியும் போன்மென 


வாழு நாள் . 17 


மையில் சிந்தை யிளை ஞரு மாசிலாச் 
செய்ய மா நகர்ச் செல்வச் சிறார்களும் 
உய்ய வந்தொருங் குற்றிட வேகியே 
தெய்வ வாவியுட் சென்று திளைப்பனால் . 


18 


கந்த வாவி திளைத்துக் கரைமிசை 
வந்து பூதி வனப்பினைத் தாங்கியே 
முந்தை வெம்பவ முட்டறுத் தாடரும் 
எந்தை பூசை யினிதி னியற்றுவான் . 


19 


39 


தக்க பூசை தனை முடித் தாடா 
வக்க மாலிகை யான் கழற் கன்பர் தாள் 
புக்கு வந்தனை செய்து புரையறு 
மிக்க புண்ணிய நூல்கள் வினவுவான் . 


20 


பல்க லைப்பொருள் தேர்ந்து பமுதிலாச் 
செல்வ மாமனைச் சென்றரு டாதையை 
நல்கு தாயை நறும்பனி நீரினால் 
மெல்கு பாதம் விளக்குவன் மெய்மையால் . 


21 


வாச மொய்த்த மலர்கொ டருச்சியா 
நேச முற்று வணங்க நெடி தவர் 
தசு பெற்ற வுவகையிற் சென்றெடுத் 
தாசி சொற்றி யருட்கட லாட்டுவார் . 


22 


முல்லை மென்முகை யாமெனு மூரன்மற் ( று ) 
எல்லை யில்ல வினியன யாவையும் 
வல்ல வாறு வானடி யார்கட்கும் 
பல்ல வர்க்கும் பகுத்தினி துண்பனால் . 


23 


வைக றோறும் வரன்முறை யீ தெனச் 
செய்க நாளும் வளர்ந்தன செல்வமும் 
உய்க நற்றரு மப்புக ழோங்கின 
தெய்வ நீதி செகத்தினில் தழைத்தவே . 


24 


வேறு 


எண்ணி ரண்டெனும் பருவமம் மகற்குவந் 

தெய்தப் 
புண்ணி யம்புரி தாதையும் தாயரும் புதல்வர் 
நண்ணி யாய்ந்தறி கல்வியு மெழிலும் பன்னலனுங் 
கண்ணி னாலுண்டு களிப்பெனுங் கடலிடைக் 

கலந்தார் . 25 


40 


மனம கிழ்ந்தவர் மாசிலா நாட்டமா தவத்தால் 
இனைய மைந்தனைக் காணலாற் பெற்றபே 

றெதிர் நதே , 
புனை த ருந்திரற் குமரனைப் புவியெலாம் மகிழ 
வனையு மங்கலங் காணிய நினைந்தனர் மனத்தே . 

26 


அவ்வ ளம்பெறு நகர்வயி னினி தமர்ந் 


தருள் வோன் 


தெய்வ வுண் மைசால் சிந்தையன் செவ்வியிற் 
சைவ வாகமச் சலதியைக் குடித் தரு டவத்தோன் 
பௌவ வாடையன் ! புகழ்மல்ல பேந்திரனும் 

பண்போன் . 27 


மெய்வ ருந்திய தவத்தினால் விரும்பியீன் றெடுத்த 
மெய்க்க ருங்குழன் முருந்துறள் வாணகை 

முயலில் 
துய்ய தண்சுடர் நிறைகலை மதியெனத் துலங்குஞ் 
செய்ய வானனத் துவரி தழ்த் திருவெனச் 

சிறந்தாள் . 28 
பொற்பி னுக்கணி கலமெனப் புவிபுகழ் புனிதக் 
கற்பி னுக்கருந் ததியெனக் கவின்மிகுங் கருணை 
யற்பி னுக்கிணை யுளகொலோ வனையிலர்க் 

கனையாம் 
நற்புக ழப்பெறும் லெக்கெனச் சிறந்தன 


ணாமம் . 29 


இன்ன தன்மைய பொன்னென விளங்கெழி 

லியைந்தாள் 
தன்னை நல்கிட வுவந்தனன் றனைப்பெறுந் தாதை 
முன்னை நல்வினை பயத்தலான் முடிகலா துளவோ 
அன்ன வாறிவன் றாதையு மிசைந்தன 

. 


யப்பா 


1 வாடையள என்றுளது 2 இலக்குமி 


41 


அதற்கி யைந்தவ னருமறை வேதியர் 

தமைக்கூய் 
மதர்த்த வேல்விழி வனிதைக்கு மாசிலோன் 

றவத்தி 
னுதித்த மாணிளங் குமரற்கு முயர்மணப் 

பொருத்தம் 
விதித்தல் வேண்டுமென் றடி தொழு 

துடைத்தனன் வீரன் . 31 


மாசி லர் தவ னுரைத்தலு மன நிறை பிணித்த 
தேசு லாமறைத் தட்டினி லிருவர்க்குஞ் சிறந்த 
வாசி லாதநற் கிரகமா மரும்பெரும் பொருளே 
வாச நாறு தண் தாமரை வாகுவின் வனைந்தார் . 32 


வைத்து நன்குறத் தூக்கலின் மாசிலா 
மெய்த்து மங்கல விதிசெயச் சிறந்த நாள் 

விதித்து 
முத்த வெண்குடை நிருபனுக் குயிரென மொழிய 
மத்த யானையன் னாற்கவை யுரைத்தனர் 

மகிழ்ந்தே . 33 


காமாட்சி பிரபல முரைத்த படலம் முற்றுப்பெற்றது . 

ஆகப் படலம் 10 - க்குத் திருவிருத்தம் 194 . 


1 மாசிலென என உளது. 


F6 - 113 


11 - வது நகரணிந்த படலம் 


கேட்ட வேந்தலும் வரம்பிலா மகிழ்ச்சியுட் 

கெழுமிப் 
பூட்டு மன்பினால் மருங்கினார் பொலன் முகம் 


நோக்கிப் 


பாட்டு வண்டுசூழ் தெரியலங் குலிசவா ! 

பட் 

படையான் 
நாட்டு நன்கு நன் னகர்புதுக் குமினென 

நவின்றான் . 

1 


வோம் 


அவ்வுரை தலைக்கொடு வனைய மைந்தரு 
மை விழித் துவரிதழ் மடநல் லார்களுஞ் 
செவ்வியிற் சிறந்தவன் சிறப்பைக் கண்ணினா 
லொவ்வுறப் பார்த்துமென் றுவகை யெய்தினார் . 2 
வான்றொடர்ந் துலவிய மகர தோரணஞ் 
சான்றெனப் புவிக்குயர் தரும மாமென 
ஏன்றவன் மணச்செய லிங்கு நாளை யென் ( று ) 
ஆன்றவர்க் குரைத்தென வமையக் கட்டினார் . 3 
சித்திர வினைச்செயல் சிறந்த தூண நீள் 
பத்தியி னிரைத்து நீள் வளைகள் பாய்ச்சிவா 
னத்தினு மெழில்பெறப் பந்தர் நாற்றிவெண் 
முத்தினா னெடுஞ்சா முழுதுந் தூக்குவார் 
வழுவிலா மணிப்பொதி வயிரத் தூணெலா 
முழுகவெண் டூசுறை முற்றும் போர்ப்பராற் 
பழுதிலா வகையொளிர் பசும்பொற் பூரணச் 
செழு மணித் தசும்பினஞ் சிறக்க வைப்பரால் 5 
புயறொடு கதிர்மணிப் பொலம் பொன் மாடங்கள் 
நயமுறச் செறிதுகள் தவிர்த்து நாண்மதி 
செயல்புரிந் தெழிலுறத் தீற்றி னாலெனப் 
பயிலும்வெண் சுதையினாற் பயனுய்ப் பாரரோ . 6 


4 


43 


கன்னி நன் னகரெலாங் கவினக் காறொரும் 
வன்னவா னரம்பையின் வருக்க நாட்டுவார் 
பொன்னியற் பசிய நீ ளகமும் பொற்புயத் 
துன்னிவான் றைவரத் தொகுப்பர் 

சுற்றெலாம் . 7 


சந்தன மகிலுட னாந்தந் தண்பனீர் 
மைந்துற விராவியெம் மருங்கு நாடியே 
சிந்தன ராகியங் கெழுந்த சிற்றுகள் 
நந்துற வடக்குவார் அணங்க னார்களே . 


8 


காதுவேல் விழியினார் மணத்தின் காட்சியாற் 
போதுவார் புனை மணிக் கழலைப் புல்கிய 
பாதநன் மணிகளாற் பதைப்பு றாவகை 
சீதநாண் மலர்க்குவை நடையிற் சிந்துவார் . 9 
கோதைவேற் குலிசிகை குழைக்குஞ் சாபமும் 
ஏ தமுற் றி தனிணை யிலமென் றேமுற 
ஆதியா னெனவள ரம்பொன் மாளிகை 
சோ திவான் றோசண முகப்பிற் சூட்டுவார் . 10 
சுற்றெலா மாடகத் தகட்டிற் றோய்ந்தன 
மற்றைய நிலனெலாம் பளிங்கின் வாய்ந்தன 
மிற்றவ டிணைதொறும் விளங்குபா லிகையுங் 
கற்றையங் கதர்விளக் கினமுங் காண்பரால் . 11 
அஞ்சன மணிகளத் தமலற் போற்றிய 
கஞ்சநா யகன் குலக் காளைக் காய்வன 
மிஞ்சிய வேணியால் விட்ட தங் கைபோல் 
மஞ்சிவர் நெடுங்கொடிக் குழுவ குப்பாரல் . 

12 
விண்டினம் பலசொறிந் திரங்கு மீமிசைக் 
கண்டுயின் றெழுதரு காட்சி போன்மெனா 
அண்டர்வான் தைவரும் அம்பொன் மாடமீ 
மண்டகின் றும்புகை யதும் முப்பரால் . 

13 


பாசம் 


அம்பரத் தறல்குடித் தழகு வாய்ந்துயர் 
அம்பரத் தெழுமுகி லனைய வார்குழல் 
உம்பரத் திள நறா வொழுகு பூந்தொடை 
யும்பரக் கவின்மண முலவச் சேர்த்துவார் . 


14 


வான்மிசை யிளமதி நடுவண் மாசறு 
வான்மிசை முயலிடை கிடங்கு மாறெனா 
மான்மிசை பொருவிழி மகளிர் 

காளையர் 
மான்மிசை தரக்கருந் திலகம் வைப்பரால் . 


15 


16 


மடலவிழ்த் திள நறா வருந்தி வண்டினம் 
படரிரை பிலிற்றுமப் பதும நாயகச் 
சுடர்குடக் கடலிடைச் சுருக்கி வல்லைகீழ்க் 
கடல்வயி னெழுகெனக் கரங்கள் கூப்புவார் . 
இன்னணம் நகர்புளைந்து இலங்கும் பேரெழில் 
பொன்னகர் பொரு திரற் குலிசி பூண் முலை 
வன்னவா ணகையயி ராணிமன் றல்செய் 
அன்ன நாள் மயனினால் அமைந்த தொத்ததே 
மன்னவர் புகழ்பெறு மகிபன் மன்றலின் 
அன்னலங் காணுவான் வருது நா ளையென் ( று ) 
உன்னிவல் லையிற்கர மொடுக்கி யா தவன் 
பொன்னின்மா நெடுந்தடம் பொருப்பிற் 


17 


புக்கனன் . 18 


கொண்டலைப் பழித்தகைக் குரிசில் மன்றலுக் ( கு ) 
உண்டை கொண் மேற்றிசை யுவாவுக் கொண்சுடர் 
மண்டிய முகபடாம் வளைத்த போன் மெனாக் 
கண்டிடக் குடதிசை சிவந்து காட்டிற்றே . 

19 
தம்முயிர்க் காதல னகலச் சார்கலா 
விம்முறு கற்பினா ருளத்தின் மென்மைய 
சும்மைய மெல்லி தழ் சுருக்கி முண்டகம் 
பொம்மலின் றெனும்படி குவிந்த பொய்கையே . 

20 
14 ? 


45 


செல்வ நீண் கரியின் சிறப்பு நோக்குவாள் 
புல்கிரு ளறுவைய வடிக்கண் காவிய 
அல்கலில் குயின் மொழி யமைந்த பேரெழில் 
பில்குறு மாலையம் பேதை தோன்றினாள் . 


21 


நம்பினர்க் குதவுவான் மணத்தி னாலெழில் 
பம்பிய பந்தருட் படாத்தி னீட்டிய 
வம்புலாந் திரணவ மணிகள் போன் மெனா 
உம்பர்மீத் தாரகை யொழுக்கம் பூத்ததே . 


22 


பாய்திறைப் புணரிசூழ் புவியிற் பல்லுயிர்த் 
தாயனாள் மணவறைத் தலத்து வேதியர் 
ஆயு நான் மறைவழி யமைத்து வைப்பதற் ( கு ) 
ஏயும்வெண் குடமென விந்து தோன்றினான . 23 
விண்ணிடை நிமிர்சுடர் மதிய மேய தன் 
தண்ணிற நிறைகதிர் தழைக்குத் தன்மையவ் 
வண்ணறன் வதுவையின் பொருட்டவ் 

வண்டம்வான் 
வெண்ணிறச் சுதைகொடு விளங்கல் போன்றதே . 24 


மாற்றல ருயிர்தொறும் வைர வாட்கரத் ( து ) 
ஏற்றவள் முதலிய வமரர் யாவரும் 
ஆற்றிய வதுவையி னழகு நோக்குவாள் 
நோற்றதிற் படைத்ததோ விமைப்பி னோக்கமே . 25 
கொந்தவிழ் மறைமலர்க் கொழுநன் றேர்மிசை 
வந்தில னெழிற்றிரு மகிண னாழியான் 
முந்தையின் மறைந்தவோ மூரி வெவ்வரா 
உந்துற விழுங்கின வோ வெள் றுன்னுவார் . 26 


காரெனுங் காதலன் வதுவை காணுவான் 
பார்மிசை யளைவரும் புகுதும் பான்மையின் 
போர் மிகுஞ் சிறுவி தி மகத்துப் புன்பழிச் 
சீர்மையை நாணியோ வென் றுஞ் செப்புவார் . 


27 


46 


பட்டிகைப் பணைமுலை யெயினப் பைந்தொடி 
தொட்டிடு மகிணனைச் சிரித்துத் தொல்புரம் 
அட்டவன் சபிக்கு நாட் கொடிக்கு மன்னவா ( று ) 
இட்டது முளகொலோ வெனவுங் கூறுவார் . 


28 


மைந்தரு மகளிரு மினைய வண்ணமே 
சிந்தையி னுணர்வுறுந் திறத்து வாரணம் 
நைந்திடீர் கதிரவ னணுகி னானெனச் 
சுந்தரக் கரம் புடைத் தறியச் சொல்லிற்றே. 


29 


கற்றவர்க் கருடருங் கருணை வாரிதி 
பெற்றிடு வதுவையின் பெருக்க நோக்குவான் 
ஒற்றையந் திகிரியா னுவந்தங் கோ தநீர் 
எற்று தெண் திரைக்கடன் முகட்டி னேறினான் . 30 


நகரணிந்த படலம் முற்றுப் பெற்றது . 
ஆகப் படலம் 11 - க்குத் திருவியத்தம் 224 . 


12 - வது கோலங்காணினர் வரவுப் படலம் 


2 


தேசிலகு காளைமண மானது தெளிக்கும் 
பாசுரம் தேகொடுயர் பாரக வரைப்பின் 
மரசில்புகழ் தூதுவர்கள் மாருதி நி கர்க்கு 
மாசுடையர் நேயமோ டடைந்தனர்க ளன்றே .. 1 
நீட்டியமு டங்கலுரை யைத்தெளிகி லாமுன் 
நாட்டியபு கழ்க்குரிசி னன்மணம்வி ரும்பிப் 
பாட்டியன்ம துத்தெரிய லார்களொடு பானல் 
வாட்டியவிழித்திருவ னார் வருவ தானார் . 
கொண்டலையு ழக்கியபு ழைக்கையகு லாவி 
மண்டு தன்னி ழற்பகையி தாயெனம லைக்கு 
மொண்டிறன்ம தக்கைமலை மீதுவகை யோடுஞ் 
திண்டிறலு டைக்குமார் சென்றனா னந்தம் . 3 
வெய்யவனுக் கைக்கும்ரத மாவையு நின் மேய 
மையகதி யெற்கிணைவ ராதெனந கைக்குங் 
கொய்யுளைவ யக்குரக தத்தின்மிசை கொண்டே 
பொய்யின்மத னொப்பவர்கள் புக்கனா னந்தம் . 4 
காணின்விலை யோவளவி லதனக திர்த்த 
பூணுமிரு கோடானபு காது கண்வ முக்கி 
நாணுறுநிறத்தமழ வேறுகண் டத்து 
மாணெழில் கொள் பண்டிவரு வார்களும னந்தம் . 5 
காசினியின் மீதமுத லீறுகவி கைக்குப் 
பேசு தலை யான வைய லா தனபி றங்கித் 
தேசில க, மீதுவகை சிந்தைமிசை கொண்டே 
வாசவனெ னாவிரைவின் வந்தனா னந்தம் . 
தேக்கியுமிழ் கின் றனசி றப்பமறை நாலும் 
வாக்கிடைபி றந்துலவ மாமணிமுன் னூல்கள் 
பூக்கமழு மார்பிடைபொ ருந்தவெழின் மேவி 
மீக்கமழு மேனிபல வேதியர டைந்தார் . 


6 


7 


48 


நாற்றிசையும் வாழ்வினுயர் நால்வருண மீது 
தோற்றுமவ ரும்புதிய சூடகவ ளைக்கைக் 
கூற்றுறழு நீள் விழிய கோதையரு மொன்றி 
மாற்றருக ளிப்பின்மண மா நகர டைந்தார். 


8 


கந்தடுக ளிற்றனைய காளையர்பு கர்முன் 
தந்தமுறை யிற்றழுவி யுந்தலைப னித்துஞ் 
சிந்தையின்ம கிழ்ந்துவதனத்தருள் சி றந்து 
மந்தா மெ னுந்தனது வாழ்மனையி னுய்த்தாள் . 


9 


எண்டிசைவ னப்பினவர் யாவர்களு மெய் தக் 
கொண்டுமத கன்றொழில் செய் கோலமணி மாடம் 
பண்டுபுவி கொண்டிடுநறும்பவள வாயப் 
புண்டரிக மேனியன்வ யிற்றிணைபொ லிந்த . 

10 


கோலங்காணியர் வரவுப் படலம் முற்றப்பெற்றது . 

ஆகப்படலம் 12 - க்குத் திருவிருத்தம் 234 . 


13 - வது மணக்கோலங் கண்ட படலம் 


மந்தரபு யத்தழகு மன்னவர்கள் மன்னன் 
முந்துறவி ருப்பவர்மு கத்தையெதிர் நோக்கிச் 
சுந்தரம கற்கணிது லங்கிடவி ளக்கி 
யிந்தநக ரிற்பவனி யுய்த்திடுமி னென்றான் . 


1 


தூயமணி வீசு கடல் சூழ்புவியெ வைக்குந் 
தாயனைய வவ்வுரைத ராதவன் முன்னர் 
நாயகிகா மாட்சிபத நன்குறவ ணங்கி 
நேயமொடு நீடெழில்வ னைந்திட நினைந்தார் . 


2 


செங்கமல மங்கைமகிழ் செல்வனையு வந்து 
மங்களவி தம்பெருக மங்கையர்கள் வாழ்த்தச் 
சங்கெறித டந்திரைய நம்பன்முடி தங்கு 
கங்கையை நி கர்த்தபுன லாட்டினர்க ளிப்பால் , 


3 


பொற்குவையு ருக்கியிழை செய்தவைபு ணர்த்தி 
விற்குலவ நெய்ததின்விளிம்புதொறு நான்கு 
மெற்கிடைத ராமணியி னத்தினிலி யற்று 
நற்கலைகொய் தன்னவர் ந லம்பெறவ ணிந்தார் . 


4 


கோடுயர்பொ னங்கிரியின் மீதொருகு ழந்தைப் 
பீடுயரி ளங்கதிர்ப் பிறங்கருண னென்ன 
நீடொளித ழைத்தகன கச்சரிகை செய்த 
சேடதிக பாகுயர்சி ரத்திடைய ணிந்தார் . 


5 


வள்ளலுணர் ஞானமுத லாய தமிழ் வர்க்க 
முள்ளுறநிறைந்துமிசை யுற்றெழுகன் மானத் 
தெள்ளுகதிர் நீடியுயர் பாகிடைசி றக்கக் 
ளுண்மல ரானிலவு காறொடைய ணிந்தார் . 6 


கள் 


F7-113 


50 


கற்றையக திர்ச்சிறும திக்கடவுள் காணின் 
ஒற்றையல யொற்றையொடி ரட்டையினொ ருங்கே 
துற்றுசுட ரிற்பரிதி தொக்கெனவு வந்தே 
நெற்றிமிசை புண்டா நி ழற்றிலக மிட்டார் . 


7 


கோதையக னங்குழல்கு றிப்பினையு ணர்ந்த 
தூ தரவண் வந்தவைதொ குத்தெனவி லங்குஞ் 
சீ தகன கம்பெருகு சேயொளிதழைந்த 
காதிணைய குண்டலமி சைத்தனர்க னிந்தே . 


8 


அண்டர்முத லியாருமில மைந்தபெரு மாயை 
விண்டிலர்க ணீர் வெறுவ லென்றி தய மீது 
கொண்டுரைசெய் தென்ன நடு நாயககு லப்பூண் 
கண்டிகைமு தற்பலக வின்பெறவ ணிந்தார் . 


9 


பாகினினி 

தாமுரைய பாவைபுண ராமுன் 
மோகமுடன் மாணெழில்கொள் மொய்ம்பிடை மணப்ப 
தாகுமென லாமரக தத்திரளி னந்தண் 
வாகுவல யந்திரண்ம ணிப்புயம ணிந்தார் . 

10 


செக்கமல முற்றவனை சேயிழைகை பற்று 
மிக்கவெழி லைத்தெரிது நாமெனவி ரும்பி 
இக்கையினி லெக்கையென வெண்ணியிரு கையும் 
புக்கெனமி னற்கதிர்க ரத்தணிபு னைந்தார் . 

11 


வேழவிலி னானெழின்வி ரும்பும்விரல் வீரன் 
பாழியகை நல்வினைப யப்பதனை நாடி 
யூழியெனி னுமுணர வொண்ணுமிஃ தென்றே 
யாழிவிர லுற்றெனவ ணிந்தனர்க ளம்ம . 


12 


பூமகண்ம ணந்தனபு யத்தனக னெஞ்சின் 
மாமகன்வ ருந்தி நம்ம னைக்குரிய ளான 
நாமகள் பொ ருந்தினள் கொ லோவெனுநலத்த 
கோமளம ணிக்கலவை பூசினர்கொ ணர்ந்தே . 


13 


51 


14 


கட்டுளப னுற்றகடன் மத்திகக னத்த 
வட்டவரை யுய்த்தவைவ டத்திடை பிணித்த 
திட்டமென வொப்ப நடு வட்கதிர்செ றித்த 
பட்டிகைமு தற்பலப ணித்திரள்புனைந்தார் . 
கோலமலர் வாளிய கொ டுஞ்சமரி னானொந் 
தாலம்விழி யோவெனவ மைந்தமட நல்லார் 
ஏலவிடு தூதியர்க டாடொழுதி சைப்ப 
போலமணி யார்கழல்ப தத் திடைபு னைந்தார் . 


15 


நீடுதிரி கூடமெனு நேமிவிசை விண்டோய் 
கோடதிலி ரண்டருவி கொண்டொழுகன் மான 
வாடுது கில் கொய்தவைய ணிந்ததனோ டந்தண் 
தோட்டரு நாண்மலர்பு யத்திடைதொ குத்தார் . 16 


வேறு 


அனையவா றழகு வாய்ந்த 

வரும்பெறற் குமர னம்பொற் 
புனைமணிச் சிவிகை யேறிப் 

புளகிதத் துணைமெள் கொங்கை 
நனையவார் கூந்தன் மாத 

ரூடலி னீத்த நானா 
கனமணி யாரந் தாங்கும் 

வீதிவாய்க் களிப்பச் சொன்னான் . 


17 


மணக்கோலங் கண்ட படலம் முற்றுப்பெற்றது . 

ஆகப்படலம் 13 - க்குத் திருவிருத்தம் 251 


14 - வது பவனிப் படலம் 


வண்டுலாந் தெரியன் மாலை 

மழகளி றனைய கோமான் 
அன்டர்வான் பதியா மென்ன 

அணிகிளர் வீதி மேவக் 
கண்டன ராகி னெஞ்சங் 

களிப்பெனுங் கடலு லாழ்ந்து 
தொண்டையங் கனிவாய் மாதர் 

தோகையங் குழாத்திற் சூழ்ந்தார் . 


1 ) 


கொந்தளஞ் சரிந்து சோரக் 

கொடியிடை நுடங்கக் கொண்ட 
எந்தனி ரனைய தூய 

மேகலை யவிழ்ந்து வீழச் 
சுந்தர தரளப் பைம்பூண் 

சிதறிடத் தொடிகள் சோர 
மந்தா முலைபோ ராட 

மது நுக ரளியின் மொய்த்தார் . 


2 


நாணினை முதல வாய 

நால்வகைப் பொருளு மாரன் 
கோனுடை வரிவிற் சேர்த்த 

கொடுங்கணைத் திருடர் கொள்ளப் 
பூணுறுங் கலைகள் வீழ்த்தும் 

புனைமணித் தொடிகள் வீழ்த்து 
மாணெழிற் குமரன் பின்னே 

மயிற்குலம் வருவ போன்றார் . 


3 


பட்குவை பழித்த சொல்லின் 

பாவையர் பரவை முன் பின் 


53 


எட்கிட மலைவான் 

மாரன் 
இருங்கழை யறுகா லெய்தும் 
புட்கவி னெடு நாண் பூட்டிப் 

பொருந்திறல் வலியை யன்று 
கட்கனிந் தொழுகு பூந்தண் 

கணைதொடுத் தரிதிற் கற்றான் .. 


படைமதன் பகழி யானும் 

பைங்கழைக் குமா ளன்னான் 
தொடுமணச் சிறப்பி னானுந் 

தொல்லுருத் தெரித ரேற்றாக் 
கடையயி 

னெடிய வாட்கட் 
கனங்குழற் காம ரஞ்சொற் 
பெடையிள மயிலார் தம்மிற் 

பேதுற் றொடங்கி னாரால் . 


5 


நீங்குமி னீங்கு மென்னா 

நிலைதடு மாறி நின்றார் 
ஆங்கதன் புறத்துப் பொம்மல் 

இளமுலை யழுத்தவ் வேடன் 
பூங்கணை பொறுக்க லாற்றாப் 

புரமிடு மனையார் தம்மைப் 
பாங்குற முடுகி வேழ 

மருப்பினாற் பாய்தல் போலும் . 


6 


கள்ளுடை 


மலரின் மூசுங் 
களிச்சிறைத் தும்பி பாடத் 
தெள்ளரிச் சிலம்பு கூடத் 

திரண் முலைத் துணைபோ ராடத் 
தள்ளிடை வாட நின்ற 

தமைப்பிரிந் தவன்பா லோடு 
முள்ள நாம் பிடித்து மென்றாங் 

கோடுகின் றாரு மொத்தார் . 


7 


54 


மனங்கவர் வனப்பி னானை 

வீதிவாய் வரக்கண் டேங்கி 
அனங்கவேள் 

சரத்தா னொந்த 
வணங்கனா ளொருத்தி யம்பொற் 
கனல்கிளர் மனைக்கு ளாகி 
ருவெளிக் குமரற் 

கண்டு 
தனங்களாற் றழுவிக் காண 

நாணினாற் சாம்பு கின்றாள் . 


8 


யான 


9 


சுடர்த்தொடி யொருத்தி விம்மித் 

துகளறப் பணைத்துப் பொள்வார் 
அடர்த்தெழு முலையை நோக்கி 

மேலையி னறஞ்செய் யார்க்குங் 
கிடைக்கரி தினைய போகங் 

கிளர்மணிப் புயத்தைச் சேர்ந்து 
கடக்கவேள் 

சாத்தை 
தவஞ்செயக் கருது மென்றாள் . 
கண்ணுடைக் 

க் கரும்பன் பூந்தண் 
கணைகளாற் 

கவின் செய் மேனி 
புண்ணுறப் பொருத னோக்கிப் 

புரிகுழ லொருத்தி வேணீ 
பெண்ணினிற் பிறந்தி லாய்கொல் 

பிறைதவழ் சடிலப் பீடார் 
அண்ணலைப் பொருதி யேனின் 

ஆண்டொழி றெரியு மென்றாள் . 


10 


பொருசிலை வேனி லான்றன் 

பூங்கணை பொறாது மாழ்குந் 
திருவனா ளொருத்தி செம்பொற் 

சிவிகையிற் சிறந்து தோன்று 
முருகவே ளளையான் றன்னைத் 

திசைதொறு முயன்று நோக்கி 
உருவெலா மவனாய்த் தோன்றல் 

என்கொலென் னுளத்தி லோர்ந்தாள் . 11 


55 


வேலினைக் 

கயலை வென்று 
விரிசுடர் வாளை வென் கண்டு ) 
ஆலமேற் பொருவான் சீறு 

மயிற்கணா ளொருத்தி யண்ணற் 
கோலவிக் குரிசில் 

சாந்தக் 
கொழுமணிப் புயத்தைக் கூட 
மேலையெத் தவத்தி னாளோ 
மெல்லியல் 

மென்றாள் . 


காணு 


12 


மானின 


13 


காம 


கூனிள 

மதிய மில்லைக் 
குளிர் திரி பதகை 

யில்லை 
மில்லைச் 
மழுவில்லை வியாழ மில்லை 
கானிறை காந்தை சூடுங் 

கடவுளன் றிவனை நின்கைப் 
பூனனி தொடுத்து என்னிற் 

புணர்ந்திடிற் புகழுண் டென்றாள் 
கோற்றொடி யொருத்தி மன்றம் 

குமரளை யெதிர்ந்து 
மாற்றல ளாகிச் சங்க 

மணிகலை பிறவுந் தோற்று 
ஏற்றுதஞ் சேடி கையின் 

ஏகிப்பி னிணங்கி யென்றன் 
மாற்றரு முளத்தைத் தேடி 

வல்லையிற் கொணர்தி யென்றாள் . 
சாந்தமும் பூணு 

தடஞ்சிலைச் சாமுத் தாங்கு 
மாந்தளிர் மேனி யாளோர் 

மட மயின் மருங்கு நின்ற 
காந்தளி னனைய கையாள் 

ஒருத்தியைக் குமாற் காண 
இந்துக வென்னை யென்றாங் ( கு ) 

இருகரங் கூப்பி னாளே .. 


14 


மாரன் 


15 


56 


பொன்னொடு மணியி னான்ற 

புனைகளும் புயலார் கூந்தல் 
துன்னிய மலருஞ் சாந்துந் 

தொடிகளுந் துகிலுஞ் சேர 
இன்னக ரதினான் வீதி 

எங்கணுஞ் செறிந்த திந்த 
மன்னிய பொருளெ லாம்பூ 

மடமகள் புனைந்த போலும் . 


16 


வேறு 


17 


இன்னவன் மா தர்பல ரிறைத் தீண்டிப் புடை சூழ 

வெழுந்து போந்து 
கன்னமத மொழுகுகய முகவீர பாண்டிய 

கணபதியின் கோயின் 
முன்னரெழுந் தருளிவலம் புரிந்துதொழு 

தெழுந்து முழு 
முதல்வ தேவா 
பன்னரிய பரமவெமைப் பன்னாளுங் காத்தியெனப் 

பணிந்து போற்றி . 
மா தவனை வலம்புரிந்து பணிந்தெழுந்து 

மகிழ்ச்சி வேண்டி 
யா தியா மயோத்தியர் கட்கருள் செய்குல தெய்வமதா 

யழுகு வாய்ந்து 
நீதமுறுங் காமாட்சி சிலம்பணிபங் கயச்சரண 

நடிது போற்றித் 
தாதைமலர்த் தாள் பணிந்து முன்பு நின்றா 

தழைக்க வந்தான் . 


( வாழ்த்திமிகு 


( னிவ்வுலகந் 18 


நின்றவிளங் குரிசிறனை நெடிதுவந்து 

நிழலார் செம்பொன் 
மன்றல்கமழ் மலர்மார்பி னுறவணைத்துப் பலகாலு 

மகிழ்வாற் புல்லிப் 


( தடக்கையினால் 


57 


20 


பொன்றளிரின் மிகுங்கதிரா லொருகோடி சூரியர்கள் 

புகுந்த போலும் 
மின்றிகழ்பொன் னாசனந்தன் மருங்கினிலுய்த் 

விருந்தான் வீரன் . [ திருக்கவென 19 
அன்னபொழு தவன்றாதை யருகிருந்தார் தமை நோக்கி 
யழகாள் 

மிக்க 
பொன்னினெழில் படைத்தாளைப் புனைவன செய் 
புகழ்சே ரிந்த 

( தொருநொடியிற் 
மன்னவையிற் கொணர்திரெனக் கடிதேகி மணமானை 

வரத்தா லீன்ற 
வன்னமணித் தோளாற்கு மகிழ்பெருக வுரைத்தார்கள் 

மதியான் மிக்கார் . 
ஆயவுரை தனைக்கேட்ட வவட்பயந்தா னருகு நின்ற 

வவளைப் பெற்ற 
தாயனையாட் கிசைப்பவவள் கடிதேகி யயோத்தியர் தந் 

தவத்திற் றோன்றுந் 
தூயவளைக் குலமயிலைப் பெண்ணினருங் கலத்தையிம்பர் 

துதிப்பான் வந்து 
மேயவளை யிலக்குமியை மிளிர் பசும்பொன் 
விளக்கஞ் செய்தார் . 

[ முதற்பணியால் 
கோகனக மனைக் குரிய கோமகளோ கொழுஞ்சினைக்கற் 

பகத்தி னீழன் 
நகரிலுறை மேனகையோ சனகன் மட 

மகளோ மிக்க 
பாகனைய மொழியிரதிப் பைந்தொடியோ வெனவனப்புப் 

பலவு மீட்டி 
வாகனைய மணிச்சிவிகை மீதேற்றி நகரைவலம் 

22 
வரச்செய் துய்த்தார் . 

பவனிப் படலம் முற்றுப்பெற்றது . 
ஆகப்படலம் 14 - க்குத் திருவிருத்தம் 273 . 


21 


மாகனக 


--- 


F 8--113 


15 - வது மணம்புரி படலம் 


கள்னியர் கட் கணியையவ ரணிக்கணியைக் கற்பரும்பூங் 

காமர் பூங்கொம் 
பன்னவளை யன்ன.நடை 

யாரணங்கை யரிய தவத் 
தருமை யாலே 
இந்நிலமெ லாம்புகழ வினிதீன்ற தாதையுட 

னினிய காதல் 
துன்னுபெருங் கிளைஞர் முதற் பல்லோரு மணமகனில் 
தொக்கா ரன்றே ! 

1 
கண்டவர்கட் கடங்காத வனப்பினா லிள மையினாற் 

கருணை தன்னால் 
மண்டு நவ மணிப்பணியால் மணமகனை 

மணமகளை 
வனப்பி னோக்கி 
முண்டகக்கண் முகிழாத முறைமையினா 
முழுதும் வானத் 

( லவணடைந்தோர் 
தண்டரிவண் வந்துறைந்தா ராமெனலா 
கரிது மாதோ . 

( மலதியம்பற் 2 
பொள் பூத்த கிளர் தடந்தோட் புரவலரு மன மெனடை 

புயலார் கூந்தன் 
மின் பூத்த விடையாரு மிவ்வண்ண மிருந்ததற்பின் 

வேத நாவான் 
அன்புற்று சிந்தையினான் சந்தி சே கரனெனுமெய் 

யந்த ணாளன் 
மன்போற்றும் புகழாய்கேள் மணத்தினுக்கு நல்லோரை 
மருவிற் றென்றான் . 

3 
என்றவுரை தனைக்கேட்டவ் விந்திரற்கு மெய்தாத 

வினிய போகந் 
துன்றிவளம் பெறுமழகு மன்னவன் றள் மொழிப்படியே 

சுருதி யாவு 
1 அன்புற்ற எனல் பொருந்தும் 


59 


நன்றறிந்த மணி நூலார் தருப்பை கொடு நளிர் கனக 

நயனத்தி னாலே 
அன்றமைந்த மணத் தவிசி ன தனிடையிற் புக்கிருந்தார் 

அறிவான் மிக்கார் . 


4 


பைங்கழைவே ளிர தியெனப் பணைத் தருவாள் சுந்தரியும் 

பதியு மென்னக் 
கொங்கலரும் பொழினிட தக் கோமானுங் கோற்றொடியுங் 

கூடிற் றென்னப் 
பொங்கியபோ கமும்யோகம் புணர்வதென வுடலுயிரும் 

பொருந்திற் றென்ன 
அங்கனக மணிக்கூட மணமகனு மணமகளும் 
அணுகி னாரால் . 

5 


பசியவெண்டண் டுலம் மைத்து விதிமுறையின் 
பரப்பி மீது 

மண்டலமாய்ப் 
விசையமணிக் குடமமைத்தாங் கதனருகி னோமகுண்டம் 

விதியி னாற்றிப் 
புசியிதென நவசமித்தும் பொறிகளுமிட் டிழுதையதிற் 

புகட்டி மிக்க 
வசையில்கனல் வளர்த்துமற்றை யாகமுமி யற்றினார்கள் 

அந்த ணாளர் . 


6 


ஆசின்மறை மந்திரத்தா லந்தணர்கள் வளர்த்தசுடர் 

அழலின் கோமான் 
தேசிலகு மழகுமலர்ப் பங்கையங்கை யாற்கொடுத்த 

செழும்பொ னெல்லாம் 
நேசமுறப் பெருமறையோ ரகத்துவகை வளர்ந்ததென 

நெடிய நாவான் 
வாசமுறச் சொரிந்தபல வாகுதியுண் டகமகிழ்ந்து 

வளர்ந்தா னன்றே . 


7 . 


1 பச்சரிசி 


601 


வேறு 


10 


மணமகளை முற்றவவ லத்தினரு டாதை 
பணை தருநிழற்குரிசில் பாவையென 

நாளும் 
இணையிலெழில் பெற்றவிவ ளும்பொருவி னீயுந் 
தினைமிசைசி றக்கவென நல்கமகள் செங்கை . 

8 
பல்லியமு ழக்கமொடு பார்ப்பனக ணத்தோர் 
சொல்லுமறை யாசிமொழி தோகையர்கள் 

வாயால் 
நல்லகுர வைத்தொனிக ணாலு திசை மேவும் 
ஒல்லொலிக டற்றொனியி னோடிகலு மாதோ . 

9 
வே தவிதி யிற்கனலி வேதியர் கண் மற்றோர் 
ஆதிகிளை யுள்ளவர டுத்தவர்கள் காணக் 
கோதையகு ழற்குயில னாளையெழில் கொண்ட 
மா தினைம ணிப்புயவ வள்ளல்கைபி 

டித்தான் . 
பற்றியவ ளங்கைபல பணைக்குலமு ழங்கக் 
கற்றையசு டர்க்கண்வல மா கவரு 

காலைப் 
பொற்றொடியு டற்கணிழல் பற்றியது போல 
மற்றிணையி லானொடுபி னாகிவலம் வந்தாள் . 
ஆளியை நி கர்த்தவன லத்தகம ணிந்த 
தாளிணையெ டுத்தனைய ணாணவொரு 
மீளியரை கல்லின்மிசை வைத்தலும்வி ழித்தான் 
வாளொளிவ ளைக்கையவ ருந்ததியை மன்னோ. 

12 
மற்றையன செய்குவது செய்துமழை வன்கைக் 
கொற்றவன்ம ணந்தனள்கு : லக்கொடியி னோடும் 
பெற்றவர்மு தற்பெரிய வர்த்தொழுது பெட்பிற் 
சொற்றமகிழ் வானமண வரைத்தவிசு தொக்கார் . 13 
தாதுறும லர்த்தவிசி னிற்றருவி னானும் 
மாது மென மான்மகனு மாதுமென வாழுங் 
கோதையொடு காமசுர தக்கடல்கு டைந்தே 
ஓதரிய பேருவகை யாலினிது றைந்தார் . 

14 


11 


தானே 


-1 விளித்தான் எனல் பொருந்தும் . 


2 ணாதன என்றுளது 


61 


வேறு 


15 


பல்லவர் 


16 


17 


மற்றைய பகற்றின மகிழ்ந்து மாசிலாப் 
பொற்றடந் தோளினான் பொருவி லந்தணர்க் 
கற்றமி லறுவை பூண்முதல 

வங்கையாற் 
பெற்றிடக் கொடுத்தனள் பெய்யு நீருடன் . 
ஒல்லையி னம்முறை யுவகை மீதுறாப் 

மகிழ்ந்திடப் பரிவி னீந்துமே 
செல்லுநர் செல்கெனச் செலுத்திச் செம்மையால் 
எல்லையின் மகிழ்வொடு யிளிதி ருந்தளன் . 
மத்தமா களிற்றாள் வையம் வாழ்த்திய 
உத்தமி பிள நல மினிதி னுண்டுமே 
தத்தையின் மொழிய சந்ததியைப் பெற்றவன் 
இத்தலம் புகழ்தா விருக்கு மேல்வையின் . 
தனைப்பெறுத் தாதையுந் தாயுந் தாழ்விலா 
நினைப்பரும் பல்வள னெடிது துய்த்தபின் 
வினைப்பகை களைந்துபோய் விளங்கி னானரோ 
நனைத்துண ரிதழியா எளினத் தாளினே . 
தாழ்ச்சியற் றமைதியாற் றாய்க்குந் தந்தைக்கும் 

செய்கட னமைத்தங் கன்பமை 
காட்சியி னுலகெலாங் களிக்க 

வாழ்ந்தனன் 
மாட்சியா லுயர்ந்தகா மாட்சி மன்னனே . 
இத்திற மனையனு மிளைஞர் 
முத்தம மலருயாங் குலவும் வாசமும் 
வைத்திடு மணியும் வான் கதிரு மன்னிய 
ஒத்தரும் புவியெலா முவப்ப வாழு நாள் . 

. 


18 


மாட்சிய செய்கட 


19 


யாவரு 


20 


மன்னவர்கள் புகழ்ந்தருள்கா மாட்சிபுரி நற்றவத்தின் 

மகிமை யாலே 
விந்நிலமெ லாம்புகழ வினிதீன்ற பாலகர்க்கு 

மிணையி லாத 


62 


பொன்னின்மணிக் கிளர் தடந்தோட் பெருமானற் 
புதல்வர் யார்க்கும் 

( றவத்தின்வரு 
முன்னை விதி யாற்பொருவின் மணஞ்செயற்கு 

முயன்றான் மன்னோ. [ மனத்தினிடை 21 


அன்னபொழு தவன் செயலை யறிந்துமல்லப் 
மண்ணல் பானிம் 

[ பேந்திரனெனு 
மன்னவனாஞ் சிவகாமு வரைப்புயத்தை மருவவென்றன் 

வரத்தால் வந்த 
கன்னல்மொழி யன்ன நடை வள்ளியம்மாள் தனையும் 
கன்னி தன்னைத் 

[ லெக்காங் 
தன்னிகரில் பெருமாள் பொன் வரைப்புயமுந் 
தருவ லென்றான் . 

( தழுவ நன்கு 22 


எல்லிர தப் பசும்புரவி மிசைவருகுஞ் சினைத் தருவின் 

இனங்கள் சூழப் 
பல்வளனுஞ் சிறந்த சிவ ஞான நக ரிடத்தளகைப் 

பதியி னென்னச் 
செல்வமிகப் பெருகிவளர் குப்பணரா கேந்திரன் றன் 

திருவ னாளை 
மல்லன் மணஞ் செயக்கொடுப்பன் சுப்பிரமணிய 
மலர்ந்தாள் மன்னோ. 

( வேட்கெனவாய் 23 


தனத்தினா லீகையினாற் கேள்வியினா னிகரிலான் 

தரும நீதி 
அனைத்தும்வாழ் சினகரமா மிராமலிங்க மகிபதியின் 

றருழுங் காமர் 
பொனைத்தரையி னிகரிலார்க் குலமயிலை விலக்கென்னும் 

பொருவி லாளை 
மனத்தின்மகிழ் சிவகாமு மன்னனுக்கே கொடுப்பலௌ 
வழங்கி னானால் . 

24 


பொன்னொரு கோடிமேற் பொருந்த நல்கியே . 

63 
தாயனைய நற்குணத்தான் தன தனென மிகுந்தசெல்வந் 

தழைத்து வாழுந் 
தூயனவன் லெக்குவெனத் துலங்கு திரு நாமத்தான் 

தொன்னாட் செய்த 
நேயமுறு நற்றவத்தா லீன்றவெழில் மடமயிலை 

நிகரி லாத 
சேயனைய வழகரப்ப செம்மலுக்கு மணம் பேசிச் 

25 
சிறந்திட் டானால் . 
இனையரிவ்வா றியைந்ததற்பி னெழில்பெறுநள் 
இணையி லாது 

( முகுர்த்தமதில் 
புனைவனசெய் துலகமெலாம் புகழ்ந்திட முன் 
புணர்த்தி யிந்தக் 

( முறையின்மணம் 
கனைகடல்சூ ழுலகமெலாங் காத்தருளுங் காமாட்சி 

கருணை யாற்புன் 
வினையறவென் னுயிர்க்குயிரா யிருமெனவாண் 
மேவி னானால் . 

( டிருத்தியுடன் 26 
அந்நிலை நான்மறை யந்தணா ளர்க்கும் 
மன்னிய பொருளிலா மற்றையோர் கட்கும் 
முன்னைய முறைமண முடித்து வைத்தனன் 


27 


மணம்பு படலம் முற்றுப் பெற்றது . 
ஆகப் படலம் 15 - க்குத் திருவிருத்தம் 300 . 


16 - வது தன்மார்த்த காம மோட்ச 

கவனிப்புப் படலம் . 


மருமலி மாலையாள் காமாட்சி 

மன்னவன் றா ) னிவ் வாறு 
தரு நில வரைப்பின் வாழுஞ் 

சதமகன் றன்னைப் போலும் 
பெருமை நீ டளகை மேய 

பிங்கலன் றன்னைப் போலுந் 
திருவளர் புவன மீது 

சிறந்துவீற் றிருக்கு நாளில் . 


1 


அண்ண றன் வரம்பில் செல்வம் 

ஆங்கவன் புகழே போல 
எண்ணிட வடங்கா தாகி 

இசையுடன் தழைத்து நாளுங் 
கண்ணகன் பரவை ஞாலங் 

கலியிரு ணீத்து நானா 
புண்ணியம் வளர்த்துக் குன்றாப் 

பொலிவுட னிறைத்த தன்றே . 


2 


வேறு 


பல்விதத் தெருட்சியான் ஞானப் பாரதி 
நல்கிய வுணர்வினா னுளத்து நாடுவான் 
செல்புனற் குமிழியிற் றிகழு மாக்கைய 
வல்லிருட் காலென வருமிவ் வாழ்வரோ! 

3 
மாயிரும் புவிமிசை மறலி வாழ்கதிர் 
ஞாயிறை நமதுவாழ் நாளை நாடொறு 
மாய்வுறும் படியென வமைத்த லாலருள் 
தோய்விலாத் தொழிலினைத் தொடங்க 

றூயதோ ! 4 


1. னிரைந்த என்றுளது . 


65 


நல்வினை யுணர்கிலா வுள்ளம் நாடொறும் 
அல்லல் வெவ்வினைக் களையடர்ந்த புன்னிலஞ் 
சொல்மறை நுழைகிலாச் செவிகள் துன்னிய 
வெல்விடப் பணியில் வன்மீக மென்பவே ! 


5 


6 


7 


செய்வன செய்யுங்கான் மறந்து தீயசெய் ( து ) 
உய்வன உணர்கிலா உடலம் போற்றிடின் 
மைவளர்த் திடு நிற மகிட வாகனன் 
எய்துமப் போழ்தையி னென்கொல் செய்வதே . 
ஏற்பவர்க் கியைந்தவா றீகி லா தகை 
பாற்படு தருவி னீழ்விழுதின் பண்பெனில் 
மாற்படு தருவினைக் காக்கு மற்றது 
தோற்படு முடற்கிவை சுமைய வாதியா . 
செம்மைய வல்வினை சிறப்பச் செய்திடின் 
இம்மையிற் பல்வகைப் போக மெய்தியே 
வெம்மைய மறலியை வெருட்டி வென்றுபின் 
அம்மையிற் பிறக்கிலா வருளும் எய்துமே . 
செயத்தகு நல்லறம் பிறவி தீர் தர 
வியற்றிய வமிழ்துவீ டெய்து காலையிற் 
பயிற்றிய துணையமன் பாச மிற்றுக 
வயத் தடு சுடரின்வாள் வகுக்குங் காலையே . 
தண்டுண ரிதழியந் தலைவன் றன்பத 
புண்டரீ கத்தினுக் கேற்ப பொற்புறக் 
கொண்டதோ ரேணியாந் தினமுங் கோதறக் 
கண்டிடி லறமென வுயிர்க்குக் காவல்யா . 


8 


9 


10 


என்பன பல நினைத் தினிய நல்லறம் 
வன்படு பிறவி நோய் மாற்று மென்னவே 
அன்பொடு நல்வினை யொழுக்க மாற்றுவான் 
தன்புலம் பொருந்தினன் தருமங் காவலான் . 


F9 -113 


66 


வேதியர்க் கிரு நிதி வெறுப்ப நல்கியும் 
ஆதுலர்க் கறுசுவை அமுத மூட்டியுங் 
கோதிலா வொக்கறங் குருக்கண் மற்றைய 
நீதிசால் பவர்க்கு நன் னி திய மீந்தனன் . 


12 


ஆலய நியதிய ளமைத்து மன்னமா 
சாலையுந் தண்புனற் சதுக்கந் தண்டளிர்ச் 
சோலையு முற்றுறத் தொகுத்துஞ் சூழ்திசை 
நாலுமே புகழ் தர விளங்கு நாள் வயின் . 


13 


வேறு 


இவ்வண்ண மனையான் பன்னா ளிருந்துழி மழலை யஞ்சொல் 
செவ்வண்ணத் தனைய ரின்றிச் சிந்தையிற் கவலை கூர்ந்து 
பைவண்ணப் புயங்கம் பூண்ட பரமனை நினைந்து நெஞ்ச 
நைவண்ண முடைய னாகி வைகின னவையி லா தான் . 14 


மன்னவ னிவ்வா றாங்கண் வைகிட மலையம் பூத்த 
கன்னிகைக் கொருபா னல்குங் கடவுடன் ளருளி னாலே 
யன்னவ னுளத்தின் மேய வருங்கவ றீர்ந்த வண்ணந் 
தன்னையா னறிந்த வாறு சாற்றுதும் புவியின் மன்னோ! 15 


தன்மார்த்த காம மோட்சக் கவ ரிப்புப் படலம் முற்வப் பெற்றது . 

ஆகப் படலம் 16 - க்குத் திருவிருத்தம் 315 . 


1 ளிருந்துளி என்றுளது . 


தன்னை 


அண்டர் தரு 


1 


வாளன் 


போக்குவது வன்கொடுபு லப்பகையை 

17 - வது சங்குச்சுவாமி வரவுப் படலம் 
கொண்டல்கள் படிந்து துயில் கொண் டெழுக விண்டோய் 
தண்டலையு றுங்கிளியு ணர்ந்தமறை 

வின் சுகம ரிந்திடவு ணர்ந்தும் 
ஏண்டிசைபு கழ்ந்தபசு வந்தனையெ னும் பேர் . 
அப்பதியி 

டத்திலறி வானனிசி றந்த 
வொப்பரிய கங்கைவரு ணத்தனுணர் 
மைப்படிகி பேனமை லர்க்கழல்ப ழிச்சும் 
விற்பனம காமிரத மெய்த்தவவி சாலன் . 

வாளியனை சங்கரித னக்குக் 

ரோகயிலை வீடுகுடி வைகத் 
தீ தகலு மீசனிரு சீர்பதம னித்தம் 
பேதமுறு மிச்சிறுபி றப்பெனநினைப்பாள் 
தன்னொருபெருந்துணைமெஞ் ஞானமது தாரம் 
பன்னரிய மெய்ம்மைபொறை பாலனறி வான 
துன்ன ரிய நற்குருவு யர்ந்தவருள் தோழன் 
அன்னையுயர் சாந்தமௌ வாசறம திப்பான் . 
மாபதிமெய் யன்பர் தமை 

யன்பர் தமை நோக்கிக் 
காக்குவது மெய்மையைய றக்கொடிய 

காமம் 

யெல்லா 
நீக்குவது யிர்க்குறுதி யாமென நினைப்பான் . 


2 


தாதைமழு 
கோதினக 


3 


4 


நோக்குவது 


5 


வேறு 


இத்தகை யுணர்வான் மிக்க விறையவ னியற்கை யான 
வித்தக மனைத்து மென்னால் விளம்புதற் கடங்கா தன்ன 
உத்தமன் சங்கு தேசிக ரனந்த னுருவான் மிக்க 
சித்தச னெனுங்கா மாட்சி திருமனை புகுந்தான் மன்னோ. 6 


68 


வேறு 


வந்த மா தவர் பிரானை யவ் வள்ளலு மெதிர்கண் ( டு ) 
எந்தை மா தவப் பயன் கொலோ 
பயன்கொலோ யான்புரி 

யான்புரி தவமோ 
முந்தை யோர்புரி விரதமோ முன்னமிக் 
தந்த நற்றவ மோ வென நினைந்தெழுந் தனனால் . 7 


குடிசை 


பன்ன ரும்பகல் கண்டிலா வருந்திய பசுங்கன் ( று ) 
அன்ன தாயினை 

தாயினை வரவுகண் ( டு ) அஃதுவால் குழைத்து 
முன்னின் ஓடியே முயங்குறும் பான்மைபோன் முனியான் 
தன்ன ருட்கழன் முடியுறப் பணிந்தனன் தவத்தான் . 


8 


வணங்கி மா தவ மணியினைக் கொண்டு த மனை வாய்க் 
குணங்கொ ளாசனத் திருத்தி நீர் கொடுபதம் விளக்கி 
மணங்கு லாவு நன் மலர்களா லவன்பத மலர் கட் ( கு ) 
இணங்கு பூசனை வான்முறை திருத்தியாண் டிருந்தான் . 9 


வேற 


சுடர்ப்படும் பளிங்கு தன்னுட் 

காந்துறை பொருளைத் தோன்றித் 
திடப்படப் புறத்தி னார்க்குத் 

தெளிவிக்கும் பான்மைத் தேபோற் 
கடக்கரி யனையா 
கவலைவான் 

முகம தென்னுந் 
தடப்பெருங் கமலங் காட்ட 
அறிந்தனன் தவத்தின் 

தவத்தின் மிக்கான் . 


னுள்ளக் 


10 


மன்னவர் மனவா வானம் 

வரவுகண் டருளாப் பைங்கூழ் 
என்னவு மகிணற் காணா( து ) 
இருந்தகற் புடையாள் 

போலும் 
உன்னருள் 
வதன 

பங்கே 
ருகமலர் சிறிது வாடிப் 
பொனின்மா மேனி வேறாய் 

மெலிந்தமை புகறி யென்றான் . 


11 


69 


மா தவக் கொழுந்து சொற்ற 

வாசக மன்னன் கேட்டுப் 
பேதமற் றெழுந்து ஞானப் 

பிரானடி பணிந்து போற்றி 
வே தவித் தகவா னந்த 

வெள்ளமே வினையே னனன ( து ) 
ஓதுவ னடிகட் கென்ன 

வள்ளலாண் டுரைக்க லுற்றான் . 


12 


வேறு 
முன்ன மென் குல முதல்வர் வழிவழி முறையே 
யின்னி லத்தினி திருந்துபல் போகமு மெய்தித் 
தன்னை யொத்தபல் தனையரை யுயிர்த்துமா தவத்தாற் 
பொன்னின் வார்சடை யானிடம் புகுந்தனர் பலரால் . 13 


அடிய னேனுமக் குலத்தவ தரித்து நின் னருளான் 
முடிவி லா தபல் வளனெலா முறைமுறை துய்த்துப் 
படியின் மீதினிற் பற்பகல் கழித்தன 

னினிமேல் 
நெடிய போகங்க ளெவற்றையும் விரும்பில நெஞ்சம் . 14 


நீரின் மேற்படு குமிழியு நெடிய வானிடத்துக் 
காரின் மேற்றிகழ் மின்னலு மிடிபடு கரையாம் 
பாரின் மேற்றிகழ் பல்கிளைப் பழுமரம் தானு 
மோரின் மேற்படு மந்நிலை யேனுமில் லுடலம் . 


15 


புலவு நாறுவெண் டசையினை யிரத்தமாம் புனலுய்த் ( து ) 
அலைவி லாவகை சமைந்தமட் பாண்டமீ தமாவேட் ( டு ) 
உலவுங் கூற்றெனுங் கொடியவன் தடியெடுத் துடைத்தல் 
விலக வல்லவா றுளகொலோ மேதினி வரைப்பின் , 


16 


வலவ னாலெடுத் தாட்டிய பாவையிவ் வடிவங் 
குலவு சூத்திர முள்ளுயி ராங்கது குறைந்தால் 
நிலையெனா மிந்த நெட்டுடற் கிவைதனை நிலையென் ( று ) 
அலையு நாயினேன் எத்திறம் அரன் பதத் ( து ) அடைவேன் . 17 


70 


முந்தை நூற்படி யறம்பல வியற்றினு முக்கண் 
எந்தை 

யாலய மியற்றினும் வணங்கியாண் டிருந்துஞ் 
சிந்து வேமுதற் றீர்த்தங்கள் பலவற்றுட் டிளைத்தும் 
மைந்தனில்லவர் வான்கதிக் கரை தனை மருவார் . 18 


கு தலைத் தீஞ்சொலா ரமுதினா னெஞ்சகங் குழைக்கும் 
மதலைத் தோண்மிசை மகிழ்ந்து நின் றாடிடு மறுமை 
வி தலைக் கேறிடா தானடித் தேறிட விடுக்கும் 
புதல்வர்ப் பேறிலார்க் கென்கொலோ மனையறம் புரிதல் . 19 


எச்ச மற்றவ ரிலத் திடைச் சமைத்தலின் ன முதும் 
பொச்ச மற்றவ ரயின்றிடார் பண்டையோர் புனிதன் 
பச்சம் வைத்தது சுவையுடன் படைந்தபா லடிசில் 
நச்சி யுண்டில னென்னையாண் டருள்புரி நம்பன் . 

20 


முன்னை வெம்பவத் தடியனேன் முற்றுணர் விலனாய் 
என்ன வல்வினை யியற்றின னோவன்றி யிந்த 
மன்னு சன்மத்தி னியற்றிய தீவினை வலியோ 
பொகனை யொத்தொளிர் தனையரிடை நாயகம் புலர்ந்தேன் , 

21 
கொஞ்சு மென்மொழிக் குதலையுண் டுளங்களி கொள்ளவுஞ் 
செஞ்சி லம்பொலிச் சிறு நடைச் செவ்விநோக் கிடவும் 
மிஞ்சு தண்ணமு துண்டிடு மிச்சிலுண் டிடவும் 
வஞ்ச னேன்கவ லிகுதென வுரைத்தனன் மாதோ . 
இன்ன வாசக மிருசெவிக் கமுதெனக் கேட்டு 
மன்னு மைம் பொறி யடக்கினோன் றிருமுக மலர்ந்து 
பொன்னின் வார்சடைப் புனிதன தருளினாற்பு தல்வர் 
உன்னி லுண்டுனக் கீதொன்று கேட்டியென் றுரைப்பான் . 

23 


22 


வேறு 


முத்தலை கொழித்து நான் மருங் குடுத்த 

மூரி நீ ருலகிடத் தியாரும் 
உத்தம நெறிநின் றன்னெறி யொழுகும் 

உத்தமர் குறிப்பினொத் தொழுகிப் 


71 


பித்துறு கதத்தைப் பிணிப்பன நீக்கிப் 

பேதுறும் பொய்யினைக் கடிந்து 
சத்துறு வெனமோ 
வெனமோ கத்தினை 

கத்தினை யகற்றிக் 
கொடும்பழித் திறத்தினைத் தகைந்து . 24 


வானக 


நானெனுங் கொடிய 

வாணவக் 

களையை 
நாடொரும் வேரறக் களைந்து 
முதல 

வைம் பெரும் பூத 
மறவரை வசப்படுத் தடக்கி 
ஊனிடை பொதிந்த வுடற்சுமை யனித்தம் 

உறுதுணை யன்றிகு துயிருக் ( கு ) 
ஆனமெய்த் துணைபே ரறம்பொறை யன்றி 
யாதுமொன் றிலையென 
றிலையென வறிந்து . 

25 


நாடொறும் பரமன் பங்கயப் 

பாத 
நம்பியாங் கவனடி 

யவரைத் 
தேடியாங் கழைத்து 

வான்முறை பூசித் 
தவர்க்குள பணிவிடை திருத்திக் 
கிளைஞர் தஞ்சென வடைந்தோர் 
யாரையுங் கோ தறப் புரந்து 

வளர்ப்பவ ரன்றோ 
நீணிலத் துத்தம ராவார் . 


கூடிய 


நீடிய புகழை 


26 


எத்தக 

வான பெரியரு மியற்றா 

தியற்றிடற் சிறியார் மேலாம் 
உத்தம நெறிக ளனைத்தினுஞ் சிறந்தாய் 

உண்மைநீ மனக்கவ லடையேல் 
அத்தன தருளா லொருமகம் புரியி 

லரும்பெறற் புதல்வருண் டழகு 
மெய்த்தவத் துயர்கா மாட்சியோர் காதை 

விளம்புவன் கேட்டியென் றிசைக்கும் . 27 
சங்குசாமி வரவுப் படலம் முற்றுப்பெற்றது . 
ஆகப்படலம் 17 - க்குத் திருவிருத்தம் 342 . 


அடமபடும் பொருநர் கிளைகள் கட் டறுத்தாண் ( டு ) 
18 - வது இராகவன் பிறப்புரைத்த படலம் 
இடம்படு பரவை புடையுடுத் தகன்ற 

இரு நிலைப் பரப்பினி லெவர்க்கும் 
உடம்பிடை யுயிர்போ லறந்தவ முதல 

ஒழுக்கமே துணை யென வுளங்கொண் ( டு ) 


றலரைச் 


அமர் பெறாமை யிற்புடைத் தகன்று 
திடம்படைத் துலவா நறுமணங் கமழ்ந்த 

தெரியறோய் திரண்மணிப் புயத்தான் . 
அந்தர வரிவி லவன் றனக் 

கடங்கா 
வடையலர்ச் செகுத்திடப் புவிமேல் 
வந்தெழி லீடப வடிவமாய்ச் சுமப்ப 

வானிடைப் புகுந்துமாற் 
சிந்திடத் துணித்துச் சதமகற் 

செய்துவைத் தற்றை நாண் முதற்கொண்டு 
இந்திர வாக னெனப்பெயர் படைத்த 

இறையவன் குலத்தில்வந் துதித்தோன் . 
வண்டுலாங் குழலாண் மணிநெடுங் கொடித்தேர் 

வானிடைச் செலுத்தவாண் டேகிப் 
பண்டிக லசுரர் பதின்மரைச் செகுத்துப் 

பாகசா தனற்கர சளித்தோன் 
கொண்டல்கள் வளருங் கொடி நகர் மாட 

வயோத்தியிக் குவலய மிசையே 
அண்டர்வா ணகர மாமென 
மாமென வுரைப்பர் 

3 
அந்நகர் தனில்வாழ்ந் திடுவோன் . 


2 


பார் மகள் பசுவிற் பல்வளஞ் சுரப்பப் 

பண்டுருத் திகல்செய் தான் பகைத்த 
ஓர் தவன் சினத்தா ரழலிடை யிறந்தார் 

உறுபதம் பெற்றிடத் தவத்தாற் 
1 யுடையுடுத் எனினும் அமையும் 


73 


கார்திகழ் மிடற்றான் முடிமிசைச் சிறந்த 

கங்கையைப் புவிமிசைக் கொணர்ந்து 
பேர்பெறு மவனிம் மன்னிணை 

யிலனென்று 
உரைத்திடும் பெருமையிற் சிறந்தோன் . 


4 


. 


பற்றலர் சமரப் பெருங்கடல் கலக்கி 

உயிரெனு மமுதத்தைப் பருகிக் 
கற்றவர் துதியும் வாகையும் புனைந்த 

கதிர்வடி வேறொடுங் காத்தான் 
மிற்றவழ்ந் தியார்க்கும் வணங்கிடா வயிர 

எயின் முடி தாங்கிடுஞ் சிரத்தான் 
கொற்றவர் வணங்கு 

மயனெனப் புகலுங் 
கோமகன் தசர தன் 

என்போன் . 


5 


அனையவன் தவள மதிக்குடை நிழற்கீழ் 

அறுபதி னாயிரம் பருவம் 
புனைமணித் திகிரி யுருட்டியார் கலிசூழ் 

புவியெலாந் தனிபுரந் திடு நாட் 
டினை நிக ரெழிலு நாண்முத நான்குந் 

தழைத்திடுங் கௌசலை 
மனை சுமத் திரையென் றுரைக்குமிம் மூன்று 

மங்கையர் தங்களை மணந்தான் . 


கைகை 


6 


அன்னலா ரிளமை யெழினலங் கூட்டுண் ( டு ) 

அறம்பல புரிந்தருந் தவஞ்செய் ( து ) 
உன்னரும் விரதஞ் சிவ நிய மங்கள் 

ஒன்றல வெண்ணில புரிந்துங் 
கன்னங் குதலை மழலைவாய் மைந்தற் 

பேறிலான் கவலையா லுள் நொந் ( து ) 
என்னினிச் செய்து மெனமனம் வருந்தி 

இருக்கு நாள் தன்னிலங் கொரு நாள் . 


7 


F 10-113 


74 


அருந்ததி கணவ னிணைப்பதம் வணங்கித் 

தன்குறை யவனிடத் துரைப்ப 
வருந்திடே லரச வெனவவற் கருளி 

வானுளோர்க் கருள் வரங் கருதிப் 
பெருந்தவன் கலைக்கோ டுறுமுனி வரனால் 

மகஞ்செயிற் பீடுறு முலகில் 
திருந்தலர்க் கடக்குங் குமர்வந் துதிப்பர் 

தீங்குறா நின்மர பென்றான் . 


8 . 


தங்குரு வுரைத்த தகைமைகேட் டாசன் 

தன்னுளங் குளிர்ந்துமா தவத்தோன் 
அங்குறை வனஞ்சென் றழைத்திவண் கொணர்ந்தாங் 

கவனருட் டுணையினா லன்று 
பொங்கிருங் கடல்சூ ழுலகிடத் தியாகம் 

புரிந்தன பான்மையால்க் குலச்சூன் 
மங்குல்போ னிறத்து மதனெனப் புகலும் 

வரிசிலை யிராமன்வந் துதித்தான் . 


9 


பா தனென் றுரைக்கும் பார்த்திபன் றனையிம் 

பைங்கழைத் தவரினற் பழிக்கு 
முருவினன் வரிவி லிலக்குவன் றனையு 

முத்தமன் சத்துருக் கனையுங் 
குருவின் மொழியாற் பயந்துல கனைத்தும் 

புகழ்ந்திடக் குமரர்க ளுடனே 
தருவின னிவனென் றளவிலாச் செல்வந் 

தழைத்திடத் தசா தன் வாழ்ந்தான் . 


10 


ஆயவா றிவணீ யொருமக மியற்றின் 

அவளிக ளியாவையும் புகழத் 
தூயமென் மணிவாய்த் தனையர்வந் துதிப்பர் 

துலங்கிடு நின்மர பனைத்து 


75 


மேயநின் கவலை யகலுமென் றுரைத்த 

மெய்த்தவ னழகுமெயத் தவத்தால் 
தாயென வுலகுக் குறித்தகா மாட்சி 

தன்னிடம் புகலுவான் பின்னும் . 


11 


அனையவா றனைய மகஞ்செயற் கரிதியாம் 

அறிவின்மா னிடத்தின் மதனால் 
நினையில்வா னவர்கள் முதலுகத் தனந்த 

நெடும்பரி மகம்புரி பெரும்பேர் 
இனையவாங் கலியிற் சோமமா மகமொன் ( று ) 

இயற்றினர்க் செய்துமா தலினான் 
மன நனி மகிழ்ந்து செய்திடி னினைத்த 

வண்ணநீ பெறுவையென் றுரைத்தான் . 


12 


வேறு 


தன்னை நேரிலாத் தம்பிரா னின்னணஞ் சாற்ற 
இன்ன வாறெனா வியம்பலா வுவகையோ டெழுந்து 
பொன்னந் தாமரைத் தாளினை முறைமுறை போற்றிச் 
சென்னிமேற் கொண்ட செங்கையான் செப்பன்மே யினனால் . 13 


பொய்கைமீக் கொண்ட புந்தியே னெள்ளினும் புனித 
வைய நின்சாண கல்கிலா வடிமையா னின்னால் 
உய்வ தாயினே னரியதொன் றிலையிம்மைக் குரிய 
மையல் தீர்ந்தனன் மறுமைக்கும் பெற்றனன் மகிழ்ச்சி . 14 


பந்த மாந்தழைப் பற்றற வறுப்பவன் பதியாய் 
இந்த மா நில வைப்பினி லிதற்கிணங் கிட நின் 
சிந்தை யாற்றெளிந் துரைக்கெனச் செப்பல்கேட் டனைய 
வெந்தை யாருரை செய்தன வுணர்த்துவ னினிமேல் . 15 


இராகவன் பிறப்புரைத்த படலம் முற்றுப்பெற்றது . 
ஆகப் படலம் 18 - க்குத் திருவிருத்தம் 357 .. 


19 - வது சிவலிங்கங் கண்ட படலம் 


வார 


ணாசியே முதலவிப் புவியிடை மறைகள் 
தேரொ ணாச்சிவ தலமெலாந் சிந்தைசெய் தருளிப் 
பாரின் மேம்படு பாண்டி நாட் டேழிரு பதிக்கு 
மோரின் மேம்படு மொன்றுள கட்டியென் றுரைப்பான் . 


1 


செய்யின் மேற்றிகழ் மழவரால் 

சேணிடைச் சிறந்த 
மையின் மேற்றிக ணிறத்தவா னகட்டினை வகிர்ந்து 
துய்ய நீர்த்துளி சொரிதர 

வளம்பல சுரக்கும் 
மெய்யி னாற்றிகழ் நகர்கயிற் நாரென விளங்கும். 2 


அனைய தொல்வளம் பதியிருந் தாழியொன் றுருட்டி 
இனைய பூதல மியாவையு மியன்முறை காத்து 
வினையி னீங்கிய 

மனத்தினோ 
புனையு நீண்முடித் தழும்புசூழ் பொண்மணிக் கழலான் . 


டிருந்தனன் மேவார் 

3 


திருவி னோங்கிய சிறப்பினான் சேரலர்க் கடந்த 
பொருவிற் றாங்கிய தழும்பணி யுலப்பொரும் புயத்தான் 
மருவி னோங்கிய மாலையான் 

மாறடர் விசயப் 
பெரும னோங்கிய புகழினா னவன் றிறல் பெரிதால் . 


4 


புகழி னோங்குமப் புரவலர் புரவலன் தனக்குத் 
துகளி னீங்கிய சுரர்பதிக் கபிலையிற் றுலங்கி 
அகலுமிவ் வுலகி யாவையும் வியப்புற வமைந்து 
இகழ்வில் வெண்ணிறத் தளஞ்சுர பிகளெண்ணி னனந்தம் . 


5 


வேறு 


பணைத்த வாறெழிற் குடம்புரை செருத்தலந் 

தொரு நிறை பலபகற் பிறைக்கோட் ( டு ) 
இணைத்த தேனிறா லுடைந்துவிண் கும்பமீ ( து ) 

இரைத்துறப் பெருகுமவ் வெழிலார் 


77 


கணத்த மீதொரு முல்லைய நிலத்தவன் 

காத்திளி தளிப்பவீங் கவர்வாய் 
அணைத்துவான் பனிப்பசும் புன்மேம்ந் தழகுற 

வணிகெழு மந்நகர் வருமால் . 


6 


அன்ள வா றவை யொழுகு நாளொரு 

நாளெம் மிறையவன் றிருவுளத்தால் 
அன்ன கோ நகர்க் கணித்தெனக் குணபால் 

அடைந்தன கோனிரை யனைத்தும் 
நென்னன் மாந்திய வுணவினு நன்கென 

நினைத்து நாத் தழும்புறத் தெவிட்டிப் 
பன்னுபைம் புன்மேய்ந் தொழுகுமவ் வேலையோர் 
பணைத்தபாற் செருத்தலின் சுரபி . 

7 


தன்ள தானினக் கணத்தைவீட் டகன்றோர் 

தாட்செரி கீசகத் தருவான் 
மன்னு கின்றன மதியமுங் கதிரும் 

வைகலு மறிந்திலா வகைத்தாய்ப் 
பன்னு கின்றவோ ராணிடை தண்ணம் 

பசியபுற் கண்டகு தருந்த 
உன்னி யாங்கத னுட்புகுந் தவணோர் 

உயர்புகழ்ச் சிவனுருக் கண்ட . 


8 


கண்ட காலையக் கடவுடான் ஞானக் 

கடலினைக் கருணையா லளிப்பக் 
கொண்டவோ மற்றெ னானவோ வறியேன் 

கோமறை முதல் முடி குளிர 
மண்டு பாலினை மடிநெறித் தூற்றி 

வளம்படர் தன்னின் மருங்கு 
பண்டு போலவந் தணைப்துமேய்ந் தொருங்கு 

பகற்பொழு தகன்றபி னடைந்த . 


91 


78 


10 


பற்றை வைகலு மற்றை நாட் போல 

வந்துவந் தணிமதி வனைந்த 
கற்றை வேணியங் கடவுள் மேல் பாலைக் 

கறந்துபி னகல்வன காக்கும் 
அற்ற மில்குணந் தவளிகு தறியான் 

அணிகிளர் செருத்தலா ரமுதம் 
வற்றி நாடொறும் வருவன செயலின் 

மன்னவன் பொதுவனை வெகுண்டான் . 
ஐய நீயெனை வெகுளல்மற் றகுதேல் 

அடியனே னன்னவை பொறுத்தீங் ( ரு ) 
உய்வனோ வென்மாட் டொருகுறை யிலையான் 

ஒன்றையு மறிந்திலன் வனத்துச் 
செய்ய தண்பனிப் புல்லினுங் குறையில் 

தீம்புன னுகாலுங் குறையில் 
வெய்ய மாயையீ தென்கொலோ வறியேன் 

வேர்ந்தர்வேந் தேயென வுரைத்தான் . 
நன்று நன்று நின் னிடத்தொரு குறையும் 

நணுகில நாடோறும் போல 
இன்று நீ பசுவின் நிரைபுரந் தீங்கெய் ( து ) 

என விடுத் துப்பிள் னெ திரே 
நின்ற தூ தரை நெடியகா னகத்து 

நேடியங் குற்றவந் நிலைமை 
சென்ற றிந்துவந் துரையுமின் பொமென் ( று ) 

அனுப்பினன் சிலரையத் திறலோன் . 


11 


12 


மேய கானக வரைப்பினு ளனையார் 

முறைமுறை பார்க்குமவ் வேலை 
காய மேவிய சினையரண் பணையுட் 

கடவுடன் னுருவமுங் கமலத் 
தூய மாபுனற் சுனையுமா னமுதைக் 

கடவுண்மேற் சொரிதலுஞ் தோன்ற 
நேய மூறிய மனத்தராய் வந்து 

நின்றிறை யவனடி வணங்கி . 


13 


79 


அண்ணல் கேட்டியிவ் வணி நக ரணித்தாய்க் 

குண திசை யரியகா னகத்து 
விண்ணின் மாட்டுயர் வியன் சினைப் பணையான் 

மிடையா ணிடத்துணால் வேதப் 
பண்ண வன் றிருவுருவமும் பதுமப் 

பைம்புனற் றடமுமாங் குளவோர் 
தண்ணந் தேனுவக் கடவுடன் முடிமேல் 

தன்மடி நெறித்தது வென்ருன் . 


14 


என்ற வவ்வுரை யிரு செவிக் கமுதம் 

எனும்படி யருந்தின னிதனைச் 
சென்று காண்டுமென் றெழுந்து நீ ராங்கே 

சென்மெனப் பின்தொடர்ந் தேகித் 
துன்று கானிடைத் துருவிமா தவற்காய் 

மறலியைச் சுடர்மணிக் காலால் 
வென்ற தேவைமா லறிகிலாப் பொருளை 

வேந்தர்வேந் தனுமெதிர் கண்டான் . 


15 


கண்ட போதுவா னிரவியைக் குணபாற் 

கண்டதா மரையினைப் போலுங் 
கொண்ட தண்கதிர்க் குபோனை யெதிர்ந்த 

குலவித ழாம்பலே போலும் 
அண்ட மீதுமற் றவனைமுன் கண்ட 

அவிர்மதிச் சிலையினைப் போலும் 
மண்டு தன் முக மலர்ந்தக முருகலால் 

மறைமுதற் பொருளென வறிந்தான் . 


16 


அந்த மன்னவன் அகமிக வுருக 

வருட்கணீர் முறைமுறை பெருக 
வந்து பொன்முடி மறைகளுக் கறியா 

வானவள் மனத்திரு ளகன்றோர் 


80 


சிந்தை மீதுகொண் டருள் பவ னகிலத் ( து ) 

உயிர்க்குயி ராமெனச் சிறந்த 
எந்தை பாலினு மறிவுறாக் கமலத் ( து ) 

இணைப்பதம் பணிந்தன னெழுந்தான் . 


17 


பின்னு மன்னவன் பன்முறை களிப்பாற் 

பெருக்கின னருட்கணீர் பிறங்கத் 
துன்னு நீளுடல் புளக்கஞ் சுகத்தைச் 

சூடின னாடினன் தொழுதான் . 
தன்னை யோர்கிலா வுவகையாற் கமலத் 

தடம்படிந் தவனருச் சனைக்கு 
முன்னர் வேண்டிய தொகுத்தது புரிந்து 

முறைமுறை துதிப்ப மேயினனால் . 


18 


வேறு 
மங்கை பங்கனே சரண நான் மறைமுதல் சரணம் 
கங்கை சூடிய கண்ணுதற் பரம்பொருள் சரணம் 
எங்கு மாகிய விணையிலா யிறையவ சரணம் 
கொங்க லர்ந்தபூங் கொன்றையந் தாரவ சரணம் . 


19 


20 


மாலி னானுண ராவடி வானவ சாணஞ் 
சூலி சங்கரி சுந்தரி நாயக சரணம் 
பால வான்மதி மிலைந்தருள் பண்ணவ சரணம் 
வேலி னாற்றரு மெய்ப்பொருள் சாண நின் சாணம் . 
ஒன்றி னோடிரண் டாசையை யொழித்து நின் பதமேற் 
சென்ற வன் பினர்க் கல்லதிச் செகத்தருந் துயருள் 
நின்று இம்மையிற் பெருமையு மம்மையி னெறியும் 
நன்று காண்கிலற் கெளியவோ நாதநின் கருணை . 


21 


ஆன நான்மறை யுணர்த்திடற் கெளியையு மல்லை 
வான மாதியாய் நிறைந்த நீ வல்வினைப் பிறப்பாம் 
ஈன மேறிலா வெனைப்புரந் தருளவோ விந்தக் 
கான மீது நீ முளைத்தனை கடவுளெம் பரம . 


25 


81 


மன்ன னிவ்வணம் வழுத்தியம் மறைமுத லருளா 
மன்ன நீடழை பிணித்தலால் வதிந்தன னருக்கன் 
இன்ன மாங்கவன் பெருமையை யிறைமகன் தெரிய 
உன்னி யேகொலோ வொல்லையிற் குட கட 

லொளித்தான் . 231 


குந்த மேழின னவ்வணங் குட கடற் குளிப்ப 
இந்த மன்னவ னாங்கொரு புறம்வதிந் திருப்பக் 
கந்த மோங்குபைந் தரு நிழற் கடவுள் வா னவர்கள் 
வந்த வாறுகா மாட்சி நீ கேளென வகுப்பான் . 


24 


கொங்க லர்ந்தபைங் குளிர் தரு வருள் மணிக் கோவை 
பங்க மின்மணித் தூசுமுப் பழங்கள் பா லமு தஞ் 
செங்கை யேந்திய திருமலர்த் தொகுதியஞ் சேதா 
அங்க ணீன்றவைந் தாதிய பிறவுங்கொண் 

டணைந்தார் . 25 


வந்தவ் வம்புய மலர்த் தடங் குடைந்தவ்வா னவனைச் 
சிந்தை யா தரம் பெருகவான் றீம்புன லாட்டித் 
தந்த யாவுமத் தனிமுதற் கருத்தியா தரவாய்க் 
கொந்து லாவுபன் மலர்களா லருச்சனை குயிற்றி . 


26 


அங்கம் நெக்குநெக் குருகியவ் வருட்பெருங் கடலைச் 
செங்கை கூப்பியத் திருப்புகழ் பலபல சிறப்பால் 
தங்க ணாவுறப் பழிச்சிழ் தந் தனிநகர் புகு தத் 
துங்க வேலினா னனைத்தையு முணர்ந்தனன் துலங்க. 27 


நலந்தவா வகைதானு மருச்சனை செய்வா னயந்து 
குலந்த வாத்திரைக் குணகடல் குளித்தெழுந் தனன் போல் 
கலந்த வல்லிருட் கடலினை யாயிரங் கரத்தால் 
உலந்த தாமென வுண்டுசெங் கதிரவ னுதித்தான் . 18 


F11-113 


82 


கங்கு னீங்கவக் கடவுளைக் காவலன் கமலப் 
பொங்கு தண்டடம் படிந்துவந் தருச்சனை புரிந்து 
அங்க ணாயக வெளியவெற் கெளியவோ வமல 
பங்க யப்பத மலரெனப் பன்முறை தொழுதான் . 

29 


சிவலிங்கங் கண்ட படலம் முற்றுப்பெற்றது . 
ஆகப் படலம் 19 - க்குத் திருவிருத்தம் 386 . 


20 - வது திருநகரங் கண்ட படலம் 


தொழுத மன்னவ 

னுழையரைத் தொன்னகர்க் குருகி 
முழுது மிவ்வனந் தொட்டகழ்ந் தெடுப்பன முறைசால் 
பழுதி லா தன தொழிலினர்க் கூயிமைப் பனமுன் 
எழுமி னீங்கெனச் செலுத்தியாண் டிருந்தன 

னிறைவன் . 1 


அனைய ரம்மொழி தலைக்கொடந் நகரிடை யணுகி 
வினையம் வல்லவத் தொழிலினர்க் கூயவண் மேவப் 
புனைத ருங்கழற் புரவலர் புரவலன் பொருவில் 
இனைய கானக மெறிகென வுரைத்தன னென்ப . 


2 


வானி னோங்கிய மதியிரு பிளவின் வனப்பிற் ( கு ) 
ஊளின் வாய்த்ததோ ரெறிகுய மேனைய கொணர்ந்து 
தேன வாம்பகு வாயினர் சேண்முகி னிறத்தார் 

வான்பொரு கானகங் களைகுவான் றுணிந்தார் . 3 


ஆர்க்கு மோதையு மன்னவ படுகுய மரத்தில் 
சேர்க்கு மோதையுந் திண்டருச் சிதைந்திரு நிலத்திற் 
போர்க்கு மோதையும் போர்த்தவை துணித்தகன் புறத்தே < 
ஈர்க்கு மோதையு மெங்கணுஞ் செறிந்தன வன்றே . 


4 


தாது கொண்டபூந் தண்மலர்த் தேனிறாற் றடங்கோ ( டு ) 
ஈது கொண்டவன் பனைமரக் குலம் நிலத் திறுவ 
வாது கொண்டமாற் றார்முனைக் களத்துவான் முகிலை 
கின்றமை மும்மதக் களிறு மனைய . 

5 


மோ 


கள்ளுண் காமர்வண் டினமுடன் கானகங் கலந்த 
புள்ளும் பலவிலங் கினங்களு மயற்புலம் புகுவ 
வள்ளனீர் மையிற் புரப்பவன் வருந்தவவ் வருத்த 
முள்ளி னீங்குமவ் வுணர்விலார்க் குவமைய வொக்கும் . 6 


84 


மை நிறைந்தகான் வரைப்பெலா மிவ்வணங் களைந்து 
மெய்நிறைந்தவர் மனத்தினின் வெளிசெய்து விமலன் 
செய்ய தாணிழற் செறிந்தவர் பிறப்பெனச் செறிந்த 
வெய்ய வேர்களுங் களைந்தன ரேவலின் வினைஞர் . 


இன்ன வாறுகா னெறிந்த பி னிறைவன்மந் திரரோ ( டு ) 
உன்னு வானிதி னெழினக ரொனறுகாண் டிடுதற் ( கு ) 
அன்ன வானவ னருளெனோ வறிகில மென்னா 
முன்னு போதினவ் விறைவனந் தரத்திடை 

மொழிவான் . 


8 


இன்ன மா நகரின்னண மமைத்துமற் றெமக்குத் 
துன்ன மாலய மின்னணந் தொகுக்கெனச் சொல்ல 
அன்ன வாறெலா மரசன்கேட் டகமுக மலர்ந்து 
புன்மை தீர்குணத் தபதியர்க் கொணர்கெனப் 

போந்தார் . 9 


ஆய்ந்த சிற்பநூ லறிஞரா லண்டர்வா னகத்தும் 
வாய்ந்த வித்திற மில்லென வள நக ரமைத்துத் 
தோய்ந்த வன் பினர்க் கெளிவருந் தொன்மறை முதற்கும் 
ஏய்ந்த வாலய மெழில்பெற வியற்றின ரினிதின் . 


10 


மற்று மண்டப மரைமலர்த் தண்புனல் வாவி 
சற்றும் வார்புனற் கூவனந் தனவனஞ் சுரர்வான் 
உற்ற தண்டலை நீண்மல ரோடைமற் றுள தும் 
முற்று மாக்கினர் முழுதுணர் தபதியர் முறை பால் . 


11 


அண்டர் வானினு மினையிலா வந்நக ரிடத்துப் 
பண்டை நான்மறை யவர்முத னான்கெனப் பகரக் 
கொண்ட பலப்பல வருணமுங் குடிபுகு ! தரற்குத் 
தாண்டர் தம்மையாங் குய்த்தன னருச்சனைத் 


தொழிற்கே. 12 


1 குடிபுகுத் என்றுளது 


85 


13 


வனப்பின் மேம்படு 

வள நகர் கண்டவென் மன்னன் 
நினைப்பி னாலுமற் றுணர்வுறா நிமலனை 

வணங்கி 
உனைப்பி னான் முத லியா வரு மேத்தெடுத் துவப்பத் 
தனைப்பின் வேறிலாக் கடவுணீ தருவர முளவால் . 
எந்தை நிற்குநின் னிடத்திறை யவட்கு நல் லெழிலார் 
கந்த நாண்மலர்ச் சுனைக்குமிக் கன்னிமா நகர்க்கு 
முந்து நாமமெற் குணர்வுறா விருந்தவெவ் வுயிர்க்குந் 
தந்தை சாற்றெனச் சாற்றுவா னிறைவனந் தரத்தே . 14 
யாயெனக் கியைந்த பெயர்கயி 

பெயர்கயி லாய 
நத ரீங்கிவட் கானந்த வல்லியா 

நாமம் 
போது வாய்கோ சிறுங் கமிவ் வாவி மெய்ப் புகழ்சேர் 

நாடொறுந் திகழ்பசு வந்தனை யெனவே . 15 
வானிற் கூறினன் மறைமு தன் மன்னவன் முதலோர் 
தேனிற் பாகெனச் செவியினான் 

மாந்தினர் 
வேனிற் காவலற் சினந்தநல் விழியினால் வென்ற 
கோனைப் பன்முறை துதித்தன ரிருந்தனர் குலவி . 16 


ஈது 


களித்து 


பத்தி நீண் வலைக் குட்படு மன்னவன் பல நாட் 
சித்த மா தாரம் பெருகிட வருச்சனை செய்து 

மாமலர் வனைந்தவ னருளினால் 
உய்த்த தந்நகர் புகுந்தவ ணுரைந்தன னுறவோன் . 17 


மத்த 


வளமை 


வேறு 


அன்றுமுதற் கயிலாச 

நா தரென 
அவனிடத்தி லமர்ந்தா 

ளன்பர் 
துன்றுவினைத் தொடாறுக்கு மானந்த 

வல்லியெனத் துலங்கி மாறா து ) 
என்றுமணித் திரள் கொழிக்குந் திரைப்பாவை 

சூழுலகந் தெறும்பை யாதி 
நன்றியிலெவ் வுயிருமிகத் தழைக்கவருண் 

மழைபொழிய நயந்தான் மன்னோ.. 
1 கண்டவேன் என்றுளது . 


18 


86 


19 


அங்கமெலா மொரு தவத்தோன் கொடுஞ்சினத்தால் 

விழிபடைத்த வரசன் மற்றோர் 
பொங்கியிவண் புகுந்தரனைப் பூசிக்கும் 

போழ்தொரு நாட் புனிதற் போற்றி 
இங்குளருட் பதம்போற்று மடியர்பவந் 

துடைப்பவனீ யெனினும் யார்க்குந் 
தங்குபவந் துடைப்பானோர் தீர்த்தமிவண் 

அருளுகெனச் சாற்றி னாரால் . 
ஆங்கவை கேட்டனன் கரத்திலடற் 

சூலமெடுத் தமலனணித் தவாகப் 
பாங்கியமன் றிசையினிலம் பகச்செலுத்தி 

வாங்கினனப் பகுவாய் மீதே 
ஓங்குபுனற் கங்கைமங்கை யுயிர்தோறும் 

நிறைந்தசிவ னுருவை யின்னே 
தங்குபவந் துடைத்தருளத் தரிசிப்பான் 

வந்தவெனச் சார்ந்த வன்றே . 
இன்ன தடம் வானவர்கள் சிவதீர்த்தம் 

எனப்பகர்வ ரிதற்கு நாப்பண் 
முன்னாரன் முடிமீது மடிநெறித்துப் 

பால்சொரிந்த மூரி யான்மற் ( று ) 
அன்னமருங் கணிமருப்பா லகணிலங்கீண் 

டிடுபுழையி னழகாய்த் தோன்றி 
மன்னுபெருங் குமிழியினாற் கோசிருங்க 
வாவியென வகுத்த நாமம் 

21 


20 


பெருமைமிகுங் கோசிருங்கத் தடமெனவா 

யாலொருக்காற் பேசி னார்க்குத் 
திரு நிறையுஞ் செல்வமுண்டாம் நோக்கினாற் 

பாவமெல்லாந் திடுக்கிட்டேகும் 
ஒருபகலத் தடம்படிந்தா லுலகமெலாம் 

நேடியங்கங் குலவுஞ் சீத 
மருமலியு நறுமழையே முதலனந்தம் 

படிந்தபலன் வழங்கு மாதோ . 


22 


87 


சொற்றபுகழ்ச் சிவ தீர்த்தந் தோய்ந்தொருக்கால் 

அந்தணர்க்குத் தோயத் தோடே 
அற்றமிலா நிதிதிலமவ் வளவேனு 

மன்பினா லருளி யாக்கட் 
டெற்றுபுனற் சானுவியைச் சுமந்தானைப் 

பணிந்தோர்கள் சிறந்த பேரிங் 
குற்றறிய வொண்ணாதே லுரைப்பதெவன் 
அத்தடத்தி னுயர்ச்சி மாதோ . 

23 


2 


திருநகரங்கண்ட படலம் முற்றுப் பெற்றது . 
ஆகப் படலம் 20 - க்குத் திருவிருத்தம் 409 . 


21 - வது மகத்தியல்புரைத்த படலம் 


அன்ன தல முளதுமக மியற்றிடினீ 

நினைத்தவெலா மெளி தி லாகு 
மென்னவவ னுரைப்பனகேட் டெழுந்திருந்து 

பேருவகை யியல்பி னாலே 
மன்னுமவன் கழல்பணிந்து மகம் புரியுந் 

தன்மையை நீ வகுத்தி யென்ன 
முன்னர்விருந் தெனஞான முழு தருந்து 

மா தவத்தோன் மொழிவ தானான் . 


1 


அன்பநீ கேட்டி சிவார்ச்சனைக்குரிய 

வாதி சைவத்தி னந்தணராய் 
முன்பு நால் வேத முற்றிலு முணர் 

ர்ந்த 
மூதறி வுடைய தேசிகரா 
இன்பமெய்ஞ் ஞானத் தருஞ்சுவை யமுதம் 

இருஞ்செவி வாயினா லுண்டு 
நன்புலந் தெளிந்த தகையராய்ப் பொறுமை 

நன்னலந் தழைத்தசிந் தையராய் . 


2 


நன்மைசால் வனப்பி லொருசிறி தேனு 

நாடிடிற் குறைவிலா தவராய்ப் 
பன்னிய கற்பி னருந்ததிக் கிணைய 

பைந்தொடி யுடன் மனை யறத்தின் 
மன்னிய வாழ்க்கை யுடையராய்த் தாழா 

மரபினிற் பிறந்தமாண் பினராய்ப் 
பொன்னெனத் தகைய குணத்தராய்க் குன்றாப் 

புனிதவே தியர்களாய்ச் சிறந்தோர் . 


3 


முக்கணா னிருக்குஞ் சின கரத் தெதிராய் 

மொழிந்திடு நல்லன முகுர்த்தத் 
தக்கணத் தரும்பொன் னலத்தினா லுழுது 

அவ்விடை யவ்விதிக் கமைந்த 


89 


மிக்கன மகஞ்செய் சாலையிவ் வுலகும் 
விண்ணவ 

ருலகமும் வியப்பத் 
திக்கெலாங் கதிர்செய் மணியினுங் கனகத் 

திறத்நினு மழகுறத் திருத்தி . 


4 


நற்றின மதனின் விதிமுறை யமைந்த 

நன் மகச் சாலையி னடுவண் 
தெற்றிகள் மணிவே திகைய தாங் கியற்றி 

எழில்பெறு மிந்திர திசையின் 
உற்றநாற் சதுரத் தாகவ னீயம் 

ஒன்றுகண் டுயர்ந்ததென றிசைக்கட் 
குற்றமில் தக்க ணாக்கினி குண்டங் 

கேரணமோர் மூன் றினிற் குறித்து . 


5 . 


மேற்றிசைக் காருக பத்திய மியற்றி 

விதிப்படி வட்டமாய் நடுவண் 
சாற்றிய மணிவே திகைமிசை ய தவின் 

தனிநெடும் பலகையுய்த் ததன்மேல் 
போற்றிய தருப்பை யாசனம் விரித்துப் 

பொருவில்கற் புடையபொற் கொடியும் 
ஏற்றமாந் தானு 

மிணையி லாவெழில் 
இந்திர திசை நோக்கியாண் டிருந்து . 


6 


இணையில்கற் புடையா ளிடையினுந் தன்னார் 

இடையினுந் தருப்பையங் கயிற்றால் 
பிணை தரத் துவக்கித் தெய்வ தம் பரவிப் 

பீடுறுங் கீழ்த்திசை மருங்கில் 
துணி தரு 

குண்ட மிசைப்பசுஞ் சாலித் 
தோடுபெய் ததன் மிசைப் பலாசந் 
தணிவிலச் சுவத்தந் தருப்பை நா யுருவி 

தாழ்வில் வெள் ளெருக்குடன் வன்னி . 


7 


F 12-113 


90 


அத்தியோ டருகு முதிர்கருங் காலி 

அனல்வளர்த் ததனிடைப் புகுத்திப் 
பத்தியா யிருக்கு வேதமந் திரத்தாற் 

பன்முறை செபித்ததிற் - பசுநெய் 
சுத்தியாம் பசும்பொற் றுடுவையாற் சொரிந்து 

னடுவுறுங் காறும் 
இத்திறம் புரிந்தாண் டேனைய திசைக்கண் 

இயற்றுகுண் டமகரண் டினுக்கும் . 


சுடரவ 


8 


நான்மறை தெளிந்தும் ஞான நூ லறிந்து 

நற்றவ நியதியாங் சறிந்தும் 
ஊனமொன் றில்லா வுருப்பின ராயொவ் 

வொன்றினுக் கெண்மராண் டிருந்து 
வானவர் புகழ முன்னைய விதியின் 

மகவினை புரிந்திட வகுத்தல் 
ஆனவா றொரு நான் கிரண்டுமூன் றொரு நாள் 

அம்மகம் புரிந்திட வேண்டும் . 


91 


இத்திறம் புரிவோன் வேள் வியங் கர்த்தர் 

என்பரீ ரெண் மரும் ருதுக்கள் 
வைத்திடு மிவர்க்கு வைகலு முணவு 

வகுப்பராங் கொவ்வொரு காலை 
பத்திசேர் கர்த்த னவர்க்குயி ரனைய 

பத்தினி யவரிரு வருக்கும் 
உத்தமங் குணபா லாகவ னீயத் 

துற்றிடுந் திசையொரு நான்கும் . 


10 


வயிர்த்திடுங் கரிய பொன்னினான் முழத்தின் 

வாய்ந்தன மிக்கெழிற் சலாகை 
நயத்துட னொரு நாள் கணிபெற நாட்டி 

நான்கினு நான்குவல் லிரும்பால் 


91 


உயர்த்திய கிண்ண மொருங்குற வமைத்தாங் ( கு ) 

உற்றவா னெய்யையுள் ளுறுத்திப் 
பயத்தன பசுநென் மாவையிட் டமு தாய்ப் 
பருவமாய்க் கிண்டியிட் டெடுத்து . 

11 


கடவுண்மந் திரத்தா லவ்வனற் கடவுள் 

களிப்பவெக் கியஞ்செய்து கண்ட 
வடுவிலாச் சேட மிருவரு மொருகால் 

வைகலு மயின்றுமற் றவர்க்குந் 
திட முறப் பகிர்தல் விதிமுறை யிவற்றைத் 

துய்க்குமுன் சிறந்தவே தியர்க்காங் ( கு ) 
அடிமுறை வணங்கி 

யாரமு தருத்தி 
இரும்பொனால் கலன்கடூ சளித்து . 


13 


னடிசில் 


மற்றையோர்க் காறு சுவைத்தவா 
வைகலும் வரைந்திடா 

வரைந்திடா தருத்தி 
முற்றிய வாசக் கலவை தாம் பூலம் 

முதலிய முகமன்க ளளித்துப் 
பிற்றையவ் வாறு நுகர்ந்திட லாமிப் 

பெற்றியால் வைகலீ ரைந்துங் 
குற்றமின் மகஞ்செய் தந்த நாட் காலை 

குறித்திடும் வேதிகைக் குணபால் , 


13 


ஆதியாங் குண்டத் தடுத்திடுங் குடபால் 

ஆயிடைத் தம்பநட் ட தன்பால் 
ஓதிய பசுவைத் தண்புன லாட்டி 
யுயர்மண மாலையா 

பாணத்து 
ஏ தமில் வகைத்தாய் வனப்புறுத் தியர்த்து 1 

எழில் பெறும் வபையினை யெடுத்துப் 
பேதமி லொரு நான் கந்தெனுங் கவர்கள் 

பெற்றிடுஞ் சலாகையிற் பிணைத்து .. 


14 


1 :? 


92 


ஆகவ னீயத் தழற்பெருங் கடவுட் ( கு ) 

அருத்தியாங் கவற்றை நூன் முறையே 
ஏகநா யகர்க்கு மாலயன் றனக்குமிந் 
திரன் முதல வெண்மர் 

கட்கும் 
பாகமாங் கியற்றிப் படைத்தவ ரிதய 

பங்கய மலர்ந்திடப் பணிந்து 
மாகமும் விரும்பும் புண்ணிய தீர்த்தம் 

வரன்முறை திளைத்துள மகிழ்ந்து . 


15 


களித்து 


தணர் தமக்கு மருந்தவர் தமக்கும் 

அணிகலன் மணித்துகி னிதியம் 
விந்தையான் செந்நெல் விளை தரு நிலங்கள் 

வேண்டிய வேண்டியாங் 
முந்திய வேள்வி முடித்திடன் முறைமை 

முடித் திடற் கருகரல் லாராய் 
வந்தவர் பொருணேர்ந் தவ்வினைக் குரிய 

மறைவலார் தமைக்கொடு வகுத்தல் . 


16 


செயிறுள 


இம்முறை வேள்வி யியற்றிடு முறைமை 

இம்பரி னிதன் செய றெளிந்த 
செய்மைசே ருள்ளத் திறலினார் த் தேடிச் 

துளக்கவ றீருங் 
கைமுறை நெல்லிக் கனியினிற் 

டி 
என்றலுங் கேட்டுளங் கனிந்து 
விம்முத முறுங்கா மாட்சியென் 

மாட்சியென் றுரைக்கும் 
வேந்தனைப் பார்த்தினம் விளம்பும் . 


காண் 


17 


வேறு 


கங்கை சூடி கந்தனிற் கவின்பெ றத்து லங்கிய 
திங்க ணாம மொன்றமைந் திலங்கு கின்ற சீர்மையால் 
அங்கண் மா நிலத் தனந்தம் யாக மாகு மன்னறிடற் 
பொங்கு சோம யாகமே புகழ்ச்சி மிக்க தாகுமே . 


18 


93 


மங்கை 


பாக 


னங்கையிற் சிறந்த வேத மந்திரம் 
பொங்கும் வாரிதிச் சிதைந்து போகி லாதெ டுத் தருள் 
துங்க மீன நாமமே துலங்க வந்த தாதலால் 
திங்க ளாறி ரண்டினிற் சிறந்த மீன மென்பவே . 19 


அன்ன யாக மனைய திங்க ளிளசை யந்த ணாளனாம் 
பொன்னை யொத்த சேஷயன்ற னால் முடித்தி புகழுடன் 

லாக லாத செல்வ நல்கி நன்கு பாலரை 
உன்ன டங்க நல்கு முண்மை யுண்மையுண் 

மையே , 20 


பன்ன 


லாவ 


என்ன மாத வத்தனங்கு ணர்த்த வின்ப மெய்தி நான் 
முன்ன நின்க ழற்பழிச்சு தொண்ட னான முறைமையால் 
அன்ன யாக நடவுகாலை யாங்க ணெய்து வா யெனாப் 
பொன்னின் வார்க ழற்பதம்பணிந்த னன் பொ 

21 


ருந்தவே 


அன்பு கந்த சிந்தையா னிசைத்த வன்ன வண்ணமே 
என்பு கந்த ணிந்தமுக்க ணீச னன்ப னன்றெனாப் 
பொன்ப கர்ந்த மெய்தைவந் திருத்தி யென்று போயினான் 
பின்ப வன்பு ரிந்தசெய்கை யாவு நன்கு பேசுவாம் . 

22 


மகத்தியல் புரைத்த படலம் முற்றுப்பெற்றது . 
ஆகப் படலம் 21 - க்குத் திருவிருத்தம் 431 . 


22 - வது மந்திராலோசனைப் படலம் 


ஓதநீ ருவரிசூ ழுலகம் போர்த்திய 
ஏ தமில் புகழினா னிருக்கு மேல்வையிற் 
போ தபோ னகனருள் புரிந்த வண்ணமே 
கோதிலா தடுத்தன 1 

குலவு மீன்மதி . 


அன்னர்தார் பொழுதுல கனைத்தும் போற்றிய 
மன்னவர் புகழ்ந்தகா மாச்சி மாமகம் 
உன்னுவா னொருபக லுயிரை யன்னதோர் 
தன்னுறு துணைவரைத் தருகென் றோதினான் . 


2 


ஓ தலுந் தூ தர்போ யுணர்த்து முன்னரே 
மா தவத துயர்ந்த காமாட்சி மைந்தருந் 
தீதிலாப் புகழினா னிளவல் செய்தவத் ( து ) 

மைந்தரு முவந்தங் கெய்தினார் . 


ஓதிய 


3 


மற்றைய கிளை 
கிளைஞரு மதிவ 

மதிவ லோர்களும் 
அற்றமி லுயிரையே யனைய நண்பருங் 
குற்றமில் மலரினைக் குலவி வண்டினம் 
சுற்றிய தன்மையுற் றுவன்றிச் சூழ்ந்தனர் . 


4 


பன்னரு 


அன்னவர் தமையெழி லழகு கான்முளை 

முகமன்கள் பயிற்றிப் பாங்கரில் 
துன்னுதி ரெனவவர் மதியைச் சூழ்ந்துவான் 
மன்னிய 

தாரகா கணத்தின் வைகினார் . 


5 


மன்னவர் புகழ் தரு மனவ னாங்கெதிர் 
துன்னிய தன்னுயிர்த் துணைவர் தங்களைப் 
பொன்னெனத் தகையமெய்ப் புனித வாணரை 
நன்னய 

முறைமையா னவிற்றன் மேயினான் . 


6 


1s ? 


95 


நாம தில் 


நங்குல முதல்வர் தஞ் செயலு 
தங்கிய 

தகைமையுந் தரிய லார்புரம் 
பொங்குற நகைத்தவற் 

கடிமை பூண்டுளான் 
இங்குவந் திசைத்ததும் வரவுங் 


7 


கண் 

டிரால் . 


மற்றினிச் செய்வதென் மதியி னாலுறத் 
தெற்றெனத் தெளிந்துரை செய்மி னென்றலும் 
பொற்றடம் புயத்தினான் பொருவில் பல்கலை 
கற்றவர் புகழ்சிவ காமு செப்புவான் 


81 


மங்குல்கண் டழகுற மலரு நீலமும் 
பொங்கிய மணங்கமழ் குமுதம் பூப்பினும் 
பங்கய மலர்கடன் பாற்ப டாதெனிற் 
சங்கெறி புனற்றடம் பொலிவு சாலுமோ . 


9 


வயிர்த்திடு பழுமரம் வலிய 

வான் சினை 
உயிர்த்து திசைகுலா யும்ப ரோங்கினும் 
பயிற்றிய வோது பாலி யா விடிற் 
பெயர்த்தது குன்றிடாப் பெருமைத் தாகுமோ. 


10 


ஓதநீ ருலகினி லொழுக்கஞ் சான்றென 
வேதநூன் முறைமையின் புரக்கும் வேந்தனுக் கு ) 
ஏ தமுற் றிடக்குடை நிழற்க ணெய்திய 
தீதிலாக் குடியது சிறப்புண் டாகுமோ. 


11 


திங்களோர் பத்துறச் சுமந்த செய்ய தாய் 
பொங்கிய கொடுந்துயர் புக்க போழ்தினில் 
தங்கிய அவள் பெறுந் தனையர் தந்துயர் 
அங்கவ டுயரினு மதிக மாகுமோ. 


12 


இக்குல மெனும்பொன் மனைக்க ணேற்றிய 
நெய்க்குலக் கொழுஞ்சுடர் விளக்க நீயருள் 


96 


மிக்குயிர்த் தந்தையுந் துணையும் வேந்து நீ 
தக்கதோ கவலுறச் சகித்து | மோமனம் . 


13 


இப்பெருந் துயர்க்கட லிடை விட் டேறி நீ 
செப்பரு மகிழ்ச்சியுட் டிளைக்குஞ் செல்வத்தை 
மைப்புய லனையகை 

மனவ நோக்குறில் 
தப்பினற் றவத்தினே மென்னச் சாற்றினான் . 


14 


மற்றவ ரனையரு 

னையரு மனைய மன்னவன் 
சொற்றவா றன்றறிவே றொன் றுஞ் சொற்றிலர் 
உற்றவர் புகன்றகேட் டுளையர் தம்மைநீர் 
குற்றமில் சோதிடர்க் கொணர்கெள் றோதினாள் . 15 


16 


ஓதிய கேட்டவ ருரைக்கு முன்னரே 
சோதிட நூல்வலோ ரொருங்கு துன்னியே 
நீதியான் வினவிட நிகழ்த்தி னானரோ 
ஆதிமா மகஞ்செயற் கமைந்த நற்றிளம் . 
அவ்வகை தினங்குறித் தமைந்த வன்னவன் 
எவ்வமில் மகத்தினுக் கெழுக வீரிரு 
பௌவமார் புவியிடை பவன மாக்களுக் ( கு ) 
இவ்வகை பாசுரத் தியம்பன் மேயினான் . 


17 


வேல 


வாரிசூ ழுலகம் வாழு மறைவலா ருபய பாதச் 
சீரியன் மலர்க்கு நாயேன் செப்பும்விண் ணப்ப மொன்று 
தாரிய லிசையுங் கோவந் தனை ” யில்யான் புரியும் 

வேள் விக் ( கு ) 
ஏரிசை நீவிர் யாரு மெழுந்திட வேண்டு மென்றே . 18 


மற்றைமன் னவர்க ணாய்கர் வளர் நதி குலத்துத் தொல்லோர் 
உற்ற தங் கிளைஞர் நட்டோ ருறுபகைப் புலன்களைந்துஞ் 
செற்றவர் சிவானு பூதி தெரிந்தவ ரெவர்க்கு நேயம் 
பற்றிய வணக்கங் காட்டிப் பாசுரத் தறியச் செய்தான் . 19 


1 சகிக்கு எனின் அமையும் 2 பசுவந்தனை ? 


97 


வேறு 


வஞ்சமி லுழையரை நோக்கி மன்னவன் 
செஞ்சவே நிதிக்குவை செழிப்ப நல்கியே 
விஞ்சிய மகத்தினுக் கியைய வேண்டுவ 
எஞ்சிடா தீட்டியாங் கெய்து மென்றனன் . 


20 


கன்னனை நிகர்சிவ காமு வெனுமம் 
மன்னனை நோக்கியே வரம்பி லா நிதி 
தன்னுடன் பசுந்தையந் தலத்தி னெய்தியே 
அந்நிலை மகத்தினுக் கமைந்செய் கென்றான் . 


21 


பன்முறை துதித்தவன் றாளைப் பண்பினால் 
நன்முறை பெற்றவ ணடைந்து நான்மறை 
சொன்முறை கற்றவர் தொகுத்த வெல்லையின் 
மும்முறை மகத்தினுக் கியைந்த முற்றுவான் . 


22 


வாரணத் துரிவையான் வதியுங் கோயின்முன் 
ஆரணத் துறையினா லமைந்த சாலையும் 
ஏரணத் துறையினா ரிருப்பு மேழெனுங் 
காரணப் போனகக் கனகச் சாலையும் , 


23 


ஓம நல் வினைச்செயற் குதவும் பல்பொருட் 
சேமசா லையுமண் சேர்ந்த மூவகைத் 
தாமவா ருரைக்கன் சாலை தண்ணெனுங் 
காமர்நீர்ப் பந்தருங் கடிதி யற்றினான் . 


24 


F 13-113 


98 


சென்னிதிக் குவையுறச் சிறந்த சாலையும் 
பொன்னிலத் தவர்மகம் புரிந்த ஞான்றினும் 
இந்நிலத் திவன் மகத் தெழினன் காமெனப் 
பன்னுமா றியற்றினன் பலவும் பண்பினால் , 


25 


ஆயவ னிவணுற வழகு கான்முளை 
தூயநற் றுணைவரை நோக்கித் தொல்லுயிர்த் 
தாயனா னருணிதி தலைக்கொண் டெய்துவன் 
நேயமா யிவணென நிகழ்த்திப் போயினான் . 


26 


மந்திராலே சனைப் படலம் முற்றுப்பெற்றது . 


ஆகப் படலம் 22 - க்குத் திருவிருத்தம் 457 . 


23 - வது இராசானுக்கிரகப் படலம் 


இம்பரிற் பொலிவுறு மிளசை மாநகர் 
அம்பரத் தவர்புக ழழகு கான்முளை 
நம்பியுற் றுரைத் திரென் வரவை கண்ணினீர் 
வம்பவிழ் தாரினாற் கெனவ ழுத்தினான் . 


1 


வாயிலோ ருரைத்திட 

மன்ன 

னம்மிடை 
மேயவன் றனைவா 

விடுத்திர் சென்றெனப் 
போயினர் விடுத்தனர் பேந்து வேந்தனை 
ஏயவா றன் பினா 

றன் பினா லிறைஞ்சி னானரோ ! 


2 


மன்னவன் பதமலர் வணங்கி முன்ன நீ 
சொன்னவா றம்மகந் தொடங்கு வேனெனக் 
குன்னருட் பெரு நிதி யுதவிக் காத்தியென் 
றன்னவ னுரைத்திட 

கிழ்ந்தனன் . 


3 


வகம் 


வேந்தர்கோ னளிர்புனல் விதியி னாடியே 
ஆய்ந்தவன் செபதவ மருளின் முற்றியே 
வாய்ந்த நல் லோரையின் 

நீடுதெங் 
கீந்தவொண் கனி தனை யெடுக்குங் காலையில் . 


வளமை 


4 


வேறு 


பா லெனத் திகழும் பாஞ்சசன் னியமும் 

பரிதியா யிரமொரு பகல் விண் 
மேலினி னெழுங்தாங் கிமைத் திடுந் திகிரி 

வெற்றிசால் சார்ங்க நாந் தகந்தண் ( டு ) 
எலுறக் கதித்த பன்னக வயிரி 

யெருத்தமீ திடங்கர்வாய்ப் பட்டு 
மாலுறக் கரட மதகயத் தெதிரே 

வந்தவன் வந்தரு ளினனால் . 


5 


100 


ஆண்டெழுந் தருளுங் காட்சிகண் டழகின் 

அருந்தவத் துதித்தபா லகனும் 
மூண்டெழுந் தடங்கா 

வுவகைய னாகி 
முறைமுறை வணங்கியாங் கெழுந்து 
பூண்டபே ரன்பாற் பன்முறை துதித்துப் 
பூமக டலைவவிப் 

முன நா னெத்தவம் புரிந்தேன் 
கைமிசைப் பலித்ததென் கருத்து . 


பொழுது 


காண்டிட 


6 


மமய 


எனப்பல துதிசெய் தேத்திடு 

மேந்தல்கா மாட்சியிவ் வுலக 
முனைப்புகழ்ந் திடுமா றொருகுறை யில்லா 

உயர்மகம் விதிமுறை யுஞற்றி 
மனக்கினி தான புதல்வரை யுயிர்த்து 

வரம்பிலா நிதியும்வாழ் நாளும் 
நினைத்தன பெறுதி யென்றனன் கொடுத்தான் 

தெங்கினொண் கனியது நிருபன் . 


கோமக னினைய கொடுத்தன னின்னங் 

கொள்க நீ வேண்டிய வெனலுங் 
காமனை யனையாய் நின்னருட் குன்றாக் 

களஞ்சிய மென்றன்மாட் டிருக்க 
மாமக மிகுதொன் றன்றியு மனந்தம் 

வான்முறை புரிந்துமுற் றுவனுன் 
நாமமே துணை யென் றடிபணிந் தெழுந்து 

நண்ணினான் றன்னணி நகரம் . 


8 


இராசானுக்கிரகப் படலம் முற்றுப் பெற்றது . 
ஆகப் படலம் 23 - க்குத் திருவிருத்தம் 465 . 


24 - வது மகநக ரடைந்த படலம் 


அனைய நாட் கழித்த மற்றை நாட் காலை 

யழகு நற் றவத்தினி லுதித்த 
தனையன்மெய் தழுது நிழலெனப் பரவு 

தம்பியர் தங்களை மனத்தால் 
நினைவினிற் பெரிய கிளைஞரைக் கபிலை 

நெடும்பகன் மறைகளாங் கிசைத்த 
வினையினிற் பூசித் திருக்குமா நகர்க்கு 

மேவுதி ரனைவரு மென்றான . 


அவ்வுரை கேட்குமு னகம கிழ்ந்துமே 
கௌவையில் மனச்சிவ 

காமு 

வென்றுளான் 
பௌவமீ தெனக்கிளை 

பரவிச் சுற்றிட 
இவ்வுல கேத்திட வினிதெ ழுந்தான் . 


2 


சோமனோ கனற்கணான் சினத்திற் றுஞ்சிடாக் 
காமனோ யிவனெனக் கருதுஞ் செவ்வியான் 
மாமனம் புயன்சுப் பிரமணிய வேளெனுங் 
கோமகன் பரிமிசைக் குலவி னானரோ. 


3 


மற்றவன் பின் பெரு மாளென் றோதிய 
கொற்றவ னருள் சிவ 

கோதிலா 
வெற்றிவே லவன்பெரு மாளிவ் வேந்தர்கள் 
உற்றனர் பிரிவிலா தொருங்கு கூடியே 

. 


4 


மாசிலா வுயிர்த்துணை மதிவ லோர்களும் 
பேசரு மரபினிற் பெரிய ரியாவரும் 
நேசம தாயவர் நெடிய வேள்விசெய் 
ஈசன்மா நகர்குறித் தெழு தன் 

தெழு தன் மேயினான் . 


5 


வ 


1 மனத்தாம் என்றுளது 


6 


தத்தமி லுவகை பூத்துத் தருப்பைமற் றனவுந் தாங்கிப் 

102 
சாந்தணி முலையினா ருதகந் தாங்கிய 
சேந்தொளிர் பொற்குட மெதிரச் சென்றனன் 
வேந்தர்கள் புகழ்ந்தகா மாட்சி வேள் விசெய் 
பூந்தரா தலமிசைப் பொலியும் பொன்னகர் . 
கன்னலுங் கமுகமுங் க தலிக் கானமுஞ் 
சென்னெலும் விரிதலைத் தெங்கு 

மாரமும் 
பொன்னி தழ்க் கமல நீள் புனித வாவியு 

7 
மன்னிவாழ் வனவிரு மருங்கி னெங்குமே. 
பூவெலாம் வண்டொலி பொருவி றண்டளிர்க் 
காவெலாம் புள்ளொலி கறங்குங் கண்டன 
கோவெலாங் கிள்ளையுங் குயிலுங் கூறுவ 

8 
பாவெலாம் வேதமும் பரம ஞானமும் . 
செய்யினிற் களை தொறும் 

களைதொறும் தேன னார் விழி 
மை நிறத் தனையமா 
வொய்யெனக் 

கவறுவா னுற்ற புன் குரு 
கெய்யும்விற் புருவமா மென்ன 

9 

மீனமே . 
சொல்லினுக் கடங்கில வினைய தொல்வளம் 
ஒல்லையிற் காண் டொறு முவந்தங் கெய்தினா 
னல்லரைத் தணிந்தென 

வழத சான் மிடற் 
றெல்லையில் பரம்பொரு ளிருக்கு மா நகர் . 
இத்திற மனையனாங்க ணினிதிருந் தருளு 
எத்திசை மருங்கு வாழு மிருபிறப் பாள ரெல்லாந் 


மகர 


மீதெனா 


10 


வேறு 


மன்னாள் 


11 


பைத்தலை யரவம் பூண்ட பரனுறை பசுந்தை யுற்றார் . 
அம்பரம் புகழிற் போர்த்த வயோத்தியர் முதல யாரும் 
வம்பவி ழலங்கற் கோதை மாரொடு மைந்தர் தாமுங் 
கம்பமில் புகழான் செய்யு மகமுணர் கருத்தால் வந்து 
பர் பினர் கபிலை பூசை யியற்றிய பதியின் மாதோ . 


12 


103 


வந்தபின் கபிலைமா சிருங்க வாவியிற் 
சிந்தையி லீசனைச் சேர்த்து மூழ்கியே 
அந்தணர்க் கிரு நிதி வழங்கி யைமுகச் 
சுந்தரன் கோயிலிற் றோன்ற லெய் தினான் . 


13 


எய்தியாங் கமர்ந்தரு ளிறையை யெம்மனோர் 
செய்தவல் வினைத்தொடர் களையுஞ்செல்வத்தை 
மையணி மிடற்றனை மறைக்கு மெட் டொணா 
மெய்யனைத் தன்னிரு விழியிற் கண்டனன் . 


கண்டவன் பன் முறை வணங்கிக் காரண 
அண்டர் நாயக வுன தடி வழுத்துறும் 
தொண்டன்யா னுணர்வெனுந் தூயதி லேன் மனங் 
கொண்டன முடித் தரு ளென்னக் கூறினான் . 


15 


பற்றிலா ருளமெனும் பக்தர் மீமிசை 
உற்றுலாம் பசுங்கொடி யுலகங் காட்டிய 
கொற்றவை தன்னையுங் கும்பிட் டெய்தினான் 
பொற்றிரள் போனகப் புனித சாலையில் . 


16 


மா தவத் துயர்ந்தமா முனிவர் மாசிலா 
வேதவித் தகர்சிவ விரத யோகியர் 
கா தலிற் புசித்திடக் கடவுட் போனக - 
மீதெனக் களிப்புட னினித ருத்தினான் . 


17 


தங்கிளைச் சுற்றமுஞ் சார்ந்து ளோர்களும் 
இங்கிதத் துடனுற விருந்து போனகம் 
நுங்கிமற் றிரும்பகல் கழித்து நோக்கரு 
மங்குலம் பொழுதிடை யயோத்தி மன்னவன் . 


18 


சேவுகைத் தானையுந் தேவி தன்னையும் 
ஆவினைந் தமுதமைந் தாட்டி யாய்கதிர் 
தூவிய மணிகலன் தொகுத்து மால்விடை 
மேவிடப் புகுத்தினன் வீதி தோறுமே . 


19 


104 


இன்னணம் பரமனை யிறைஞ்சி யேத் தியந் 
நன்னகர் வலஞ்செய்து நாளும் தேவரும் 
பன்னிய வேதமும் பணிந்து போற்றிட 
மன்னிய சினகரம் வதிய வுய்த்தனன் . 


20 


21 


உம்பரை யல்லர்யா துடைய ராயினும் 
இம்பரி லியற்றின ரில்லை யிப்பகல் 
நம்பினர்க் கருள் பவ னடத்தும் வேள்வியை 
அம்பரத் தறிவனென் றருக்கன் றோன் றினான் . 
மங்குலாங் ககன்றன மலர்ந்த பங்கயம் 
சங்கவா ரிதிக தந் தணிந்த தம்பிரான் 
இங்குவந் திலனென வெண்ணி யேந்தறான் 
அங்கனொந் தினையன வகத்து ளெண்ணுவான் . 


21 


வேறு 


பற்றிலா தவர்க்கு வேண்டும் பதியின்று பவவஞ் ஞானத் 
துற்றவெம் போல்வார் மாட்டு முறுகுறை யொன்று மின்று 
கற்றையஞ் சடையார்க் கன்பன் கருத்தென்னோ கருணை யால் முன் 
சொற்றனன் வரவு காணேன் துணி வென்னோ தோற்றிற் றில்லை 


23 


என நினைந் தழுங்கி வானத் தெழிலியை வரவு நோக்குந் 
துனிவுறு பைங்கூழ் போன்ற தோன்றல்பா லெதிர்ந்து வந்தேன் 
இனியஞ்சே லஞ்சே லென்னா வெழுமழை பொழியக் கண்ட 
பனிவரு பைங்கூ ழென்ன வுவகையாற் பணந்தான் மன்னோ. 24 


தன் பதம் பணிந்தான் றன்னைத் தடக்கைதொட் டெடுத்துத் தாங்கி 
அன்பகேள் மகஞ்செய் தற்கீ தமயமென் றருளிச் செய்ய 
நன்புலன் றுணிந்தா னன்னோ னற்றவ நவிலுங் காலை 
இன்பமிக் கிலகும் பூவி லியரவர் கொ லிணையா வாரே ! 25 

மகநக ரடைந்த படலம் முற்றுப்பெற்றது . 
ஆகப் படலம் 24 - க்குத் திருவிருத்தம் 490 


25 - வது யாகப் படலம் 


2 


3 


வித்தக வறிவிற் செங்கை வேள் சிவ காமு தன்னை 
இத்தலம் புகழ யாமீண் டியற்றுறு மகத்தின் பாங்கர் 
மெய்த்தவ மறையோர் வேண்டும் பொருளினை விரும்பி னன்காய் 
உய்த்தரு கிருத்தி யென்ன யுவ மகிழ்ந் துவகை பூத்தரன் . 1 
மற்றிணை யில்லான் சுப்ப ராசமா மணியை நோக்கிக் 
குற்றமின் மறையோர் வேந்தர் கொழுந்தன வணிகர் முற்றுங் 
கற்றவர் சதுர்த்தர் யாகங் கருதிவந் துறுவோர்க் கெல்லா 
மற்றமி லிருக்கை காட்டி யருமைசெய் திருத்தி யென்றான் . 
நம்பினர்க் கருளுந் தாயாம் நற்றவப் பெருமா ளீன்ற 
தும்பியின் வதன நோக்கித் தொடுகட னான்குட் பட்ட 
வம்புவி யவர்க்கு வேண்டு மறுசுவைத் துணவை யாக்கும் 
உம்பரும் விரும்புஞ் சாலைக் குதவிசெய் திருத்தி யென்றான் . 
மதிமுடிப் பெருமான் கண்ணால் வடுப்படா மதனன் போல 
விதிமுறை யருகே நின்ற மெய்ப்பெரு மாளை நோக்கிச் 
சதுர்வித மறையி னார்க்குச் சதமக னுலகிற் செய்த 

4 
அதிக நல் லமுதம் போல வமைத்திடற் கியற்றி யென்றான் . 
காடைத்தொழி னாளுங் குன்றாக் கொண்டல் போல் 

வரையா தென்றும் 
அடுத்தவர்க் கருளுஞ் செங்கை யழகரப் பனைநேர் நோக்கி 
டப்படு மகத்த சாலைக் கேதுவா லெய்த வேண்டுந் 
தடப்படுஞ் சமிதை மற்றுந் தந்திவ ணிருத்தி 

யென்றான் . 5 
பின்னரு மனந்த மான பேரெழி லார்க்கு வேண்டும் 
நன்னயம் பலவுஞ் சொற்று நற்றவ னிசைத்த வண்ணம் 
அன்னமா மறைவ லோனை யாங்கவட் புகுந்து தேடி 
முன்ன்னைமா தவத்தாற் கண்டு முறைமையிற் பணிந்து 

கொள்வான் . 6 
F 14-113 


106 


7 


தோன்றிய சிறுவர் தங்கள் துயர் துடைப்பதற்குத் தம்மை 
ஈன்றவற் குலகிற் கைமா றியற்றின ரின்ற லென்மாட் ( டு ) 
ஊன்றிய கவறீர்த் தேழை யுய்ந்திட வுன் மாட் டின்று 
தேன்றிகழ் மொழியாய் கேட்குந் திருவர மருளல் வேண்டும் . 
என்றயோத் தியர்கோன் வேண்ட வெண்ணிய 

கருதும் நீவே ( று ) 
ஒன்றுமாங் கஞ்சா தன்ன துரைத்தியென் றுரைப்ப தாழ்ந்து 
நன்றறி புதல்வர் வேண்டி நானின்று தொடங்கும் வேள்வி 
மன்றினுக் கிறைவ னாகி மகத்தினை முடித்தி யென்றான் . 8 
அன்னது கேட்டென் போல்வா ரளப்பதற் கரிதீண் டுற்று 
மன்னின ரிருப்ப வென்பால் வழுத்தினை மகிழ்ந்தே னீயும் 
உன்னிய படியே முற்று முயலுதி யென்னக் கேட்டுப் 
பொன்னடி வணங்கித் தெய்வப் பூம்புன லாடற் கேய்ந்தான் . 

9 


அருமறை யவர் தங் கையா லணிந்த நாண் 

டருப்பை யேந்தித் 
தருமனுச் செவியா லேற்றுச் சரணபங் 

கயத்தைப் போற்றிப் 
பொருவிலா சிகளைத் தாங்கிப் புங்கவ ானுக்ஞை பெற்றுத் 
திரு நிகர் கற்பி னாள்கைச் சிறுவிரல் கிறப்பாற் பற்றி . 10 
தேனுவின் சிருங்கந் தன்னிற் செழுமறை முறையாற் புக்கிப் 
பானுவின் குலத்துப் புக்கப் பார்த்திபன் மதலை யாகி 
மானுடப் பிறப்பிற் றோன்று மன்னனும் வனிதை தானுங் 
கூனல்விற் கோடி தோய்ந்த கொள் கையிற் 

குளித்தா ரன்றே . 11 
கடக்களி றனையான் றானுங் கலபமா மயிலன் னாளுந் 
தடப்பெருங் கமல வாவி தன்னிடைப் புகுந்து மூழ்கல் 
அடற்கருங் குலிசப் புத்தே ளருமகம் புரிவாள் வேண்டி 
மடக்கொடி யுடனே தெய்வ வாவியுட் டோய் தன் 


மானும் . 12 


1 அனுக்ஞை 


107 


வண்டணி குழலாள் செங்கை மன்னரே றனையான் பற்றிக் 
கொண்டுகோ சிருங்கந் தோயக் குளிர்புனல் புரண்டு போதல் 
தென்டிரைத் தடமாங் கன்னி தெரிவை தன் கற்பு நோக 

எக்கி 
அண்டிட றகாதென் றஞ்சி யகலுத னிகர்க்கு மம்ம . 13 


சிங்கவே றனையான் றானுந் தேவியுந் திருக்கை கோத்துச் 
சங்கெறி கமல வாவித் தடம்புனல் குடையத் துள்ளி 
மங்குல்வா னகத்துப் பாயும் வாளையிம் மகத்தின் பண்பை 
அங்குவா னவர்க்குக் கூறி அழைத்திடப் 

புகுந்தா 

லொத்த . 14 


தெய்வக்கோ சிருங்கந் தன்னுட் சிறப்புட னினையர் மூழ்க 
நைவுற்றுப் புனலிற் கஞ்ச நாண்மலர் துவண்டு மூழ்கல் 
மைவைத்த நோக்கி நாடன் வ தனபங் கயத்தை யொப்ப 
மெய்யுற்ற தவஞ்செய் 

வானவ் விரிபுனல் 

குடைந்த போலும் . 15 


பூங்குழல் வளைக்கை பற்றிப் பொருவிலான் சிருங்க மாடப் 
பாங்கு நீர்க் குள்ளே யாடும் பரிதியின் விம்பம் பாரின் 
ஓங்கு நின் மகற்கு மேலென் றுலகுளோ ருரைப்பத் 

தான்கேட் ( டு ) 
ஈங்குவந் துணர்ந்து கொண்ட வின்பநா டகத்தைப் 

போலும் . 16 


செழுமறை விதியாற் றேனு சிருங்கவா வியிலே யிவ்வா ( று ) 
எழு தரு வனப்பி னானவ் வேந்திழை யுடனே மூழ்கி 
அழிவுறுய் பாவ வேலை அகன்று நீர்ச் சிறையி னீங்கிப் 
பழுதறு கரையி லேறிப் படர்துகின் மருங்கு சேர்த்தி . 17 


தெய்வவெண் ணீறு தாங்கிச் செபதவ நியமம் முற்றிப் 
பையா வணிந்த முக்கட் பரம்பொருள் சரணம் போற்றி 
மைவண விழியா னந்த வல்லியைப் பணிந்து நான்கு 
மெய்வண்ண மறையோர் தங்கள் வியன்கழற் 

சிரமேற் சூடி . 18 


108 


குட நிகர் செறுத்தலானுங் குழக்கள் றுங் குலவு பொன்னம் 
படமு நீள் கிரண கோலம் பணிகளும் பசும்பொன் யாவும் 
தடமிகும் புனலா லன்னார் தங்கரங் குளிரத் தாழாத் 
திட மிகும் வாவி நீடுஞ் சிந்தையுங் குளிரச் செய்தான் . 19 


செய்நில மில்லா தார்க்குத் தீங்கிலாக் குலத்துச் சேர்க்க 
ணொய்திடைக் கற்பினார் தங் களனென நுகரும் போக 
மெய் நிறை குலச்சூன் முற்றி விழுத் தரை விரும்பி நோக்கு 
மைகதிர்க் கழனி தன்னை யன்புட னருளி னானால் . 


20 


குணத்தினால் வனப்பால் வாக்காற் குலவு நாள் முதல் நான்கு 
கணத்தினா லிளமை யான்மற் றவர்க்கவர்க் கடுத்த லன்றி 
இணைத்திலா வெங்கு மன்ன வெழிலினார் தம்மை யாங்கண் 
மணத்திலா மறைவ லோர்க்கு மணஞ்செயுந் தகவி னீந்தான் . 


21 


இன்னன பலவுஞ் செய்தெம் மிறை திருக் கோயி லெய்தி 
முன்னிய முடித்தி யென்னா முதல்வனை முதல்வன் பங்கி 
அன்னையைப் பணிந்து வேண்டு மருள் பெற்றவ் 

வணித்த 
மன்னிய மகத்த சாலை மருங்கினில் வந்தான் வள்ளல் . 22 


வாக 


வந்தவன் மனைக்கு வாய்த்த மடமயி லுடனே ஞான 
சுந்தர மீகுந்த சங்குச் சுவாமிபொற் றுணைத்தா டன்னைப் 
புந்தியால் வணங்கி வேதப் புனிதரைத் தொழுது போந்து 
நந்தலில் புகழான் வேள்வி நாதனைத் தொழுது நின்றான் . 


23 


ஆயவ னெழுந்து போந்து ஆருயிர்க் கனையா ளங்கைச் 
சேயபங் கயத்தைப் பற்றித் தேனுவின் சிருங்கந் 

தோய்ந்து 
மேய திண் கரையி னேறி விதிமுறை கிரியை யாற்றிப் 
பாய்விடைக் கொடியி னானைப் பணிந்தவ 

னருளைப் பெற்று . 24 


109 


ஆனந்த வல்லி நாத னருட்பெருங் கோயின் முன்னர் 
வானந்தோய் முறையாற் செய்த மகப்பெருஞ் 

சாலை நண்ணி 
ஞானந்தன் வடிவாய்த் தோன்று நற்றவ 

னருளா லென்றும் 
ஊனந்தம் மருங்கு சேரா தும்பர்கோன் 

றிசையை நோக்கி . 25 


அம்பொன்வே திகைக்கு மீதா யருந்ததி யனையா ளோடும் 
உம்பருங் காண வேத னொருங்கெழுந் தருளி யாங்குக் 
கம்பமில் புகழி னான்கா மாட்சிசெங் கமலக் கையால் 
இன்பமாந் தருப்பை தெங்கி னெழிற்கனி 

கொடுப்ப வேந்தி . 26 


விதிமுறை வழுவா துய்த்த மெல்லிய வதவி னும்பர் த் 
து திபெறுந் தருப்யை சேர்த்திச் சுடர்த்தொடி 

யிடையின் மீதும் 
அதிபதி யிடையின் மீது மணிந்தநாண் டருப்பை பூண்டு 
மதியுடன் குணபால் நாற்கோண வகுத்திடுங் 

குண்டம் வைகி . 27 


தெக்கண திசைமுக் கோணமேற் றிசையினிற் றிகிரி போலத் 
தொக்கமா மகத்த குண்ட மிரண்டினுந் தொல்லை வேத 
மிக்கவ ராகி வேள்வி விதிமுறை துணித்துத் காட்டத் 
தக்கவீ ரெட்டாம் வேதத் தலைவரைப் பகுத்து 

வைத்தான் . 28 


அனையவே தியரை யாகவ னீயத்துக் கதிபன் வாரா 
வினையம்வல் லீர்கா ணீவிர் விதிமுறை கடவா வண்ணம் 
இனையமா குண்டந் தம்மாட் டியற்றிரென் றிசைத்துத் தானும் 
மனையுட னிருந்து சோம மகஞ்செய்வான் 

றொடங்கி னானால் . 29 


110 


ஆகவ னீய குண்ட மதிற்பசுஞ் சாலித் தோடு 
வாகுறப் பரப்பி யச்சு வத்த நா யுருவி வன்னி 
சேகுறு பலாச மத்தி திகழ்கருங் காலி மற்ற 
ஓகையாஞ் சமித்திட் டேழ் நா வுடையனை யொருங்கு 


சேர்த்தான் . 30 


31 


32 


மந்திர விதியா லானெய் வாரியிட் டழலின் வேந்தன் 
சுந்தர வெழுநா வாரத் துய்ப்பன தொகுத்துக் காட்டி 
முந்துறுஞ் சுடரோன் வான முகட்டுறுங் காறு மிவ்வா( று ) 
இந்திர திசைக்கணி யாக மித்தக வியற்றி னானால் . 
கற்றையா லிங்கு மேழ் நாக் கனலினைக் கருத்தி னூடு 
முற்றுமந் திரத்தான் முட்டி வளர்த்தலின் முன்னி யாங்கண் 
உற்றவன் புகழி னோங்கி வளர்ந்தெழுந் துவகை யாற்றால் 
அற்றமி னடனந் தேர்ந்த மகனென ஆடிட் டன்றே . 
முந்தையின் விதியா றோங்கி மூண்டெழுந் தழலின் மீது 
நந்தலி றிலமுந் செந்நெற் பொறிகளு நறுநெய் யாவுஞ் 
சிந்தையி லினைய வுண்டு தெவிட்டினன் பெரிதோ செப்பின் 
ஐந்துட னிரண்டு நீள் நா வவனிடத் திருக்கை யாலே . 33 
அந்நெடு வேள்விக் குண்டத் தருங்கன லிடத்துத் தோன்றும் 
பன்னெடுந் தூமம் வானிற் பறத்தலப் பண்பி னானைத் 
தன்னமா கிளையை வேதத் தலைவரை யினிது சார்ந்த 
முன்னர்வல் வினைக ளாற்றா தகன்றென மொழிய 

லாமே . 

34 


35 


நான் மருங் கணித்த வாக நணுகின ருடலந் தோறு 
மேனிமிர் கனலி னானா வெம்மையின் வெயர்நீர் சிந்தல் 
ஊனமாங் கொடிய தாய வூழ்வினை யுருகி யன்னார் 
தூ நிற மேனி நின்று சொரிவன போன்ற தன்றே . 
பெய்வன முழுது மூண்டு பேரழல் குண்ட நின்று 
வொய்யென மருங்கு நாலு முலா வலங் குற்றோர் மாட்டு 
எய்தும்வல் வினைக ளின்ன முளகொலோ விலவோ வென்னா 

36 
வையுற றெளிய வேண்டி யாயுமா போன்ற வன்றே . 


111 


எண்ணிய குடத்த வானெய் யியன்மறை முறையால் வேத 
நண்ணிய மனத்தார் மொண்டு துடுவையா னல்குந் தோறும் 
உண்ணுத லுழையோர் பாவ முண்டலிற் றகைபொ றாது 
தண்ணிய புனலை யுண்ணுந் தகைமையை நிகர்க்கு மன்றே . 37 


நல்வினைக் குரிய மேலா நம்பியு மனைய னாக 
வெல்வினைத் தொடக்கை வென்ற மேலவ னருளி னாலே 
பல்வித மறைக ளாய்ந்த பனவரெண் ணிருவ ராண்டு 
ஒல்லையின் முறைவ ழாமை யுயர்மகஞ் செய்தா ரன்றே . 38 


இன்னண மேழு பசும்பரி யிரதத் 

திறை நடுப் பகலுறுங் காறுஞ் 
சொன்னமா மகஞ்செய் தந்தத்தின் முன்பு 

தொகுத்தன குண்ட நாற் றிசையு 
மன்னிய கரும்பொன் கொண்டொரு முழத்தில் 
வயிர்த்திடுஞ் 

சலா கை நான் கமைத்துப் 
பன்னிய வ தனிற் கிண்ண நான் கியற்றிப் 

பாங்கரீ ரிரண்டினு நிறுத்தி . 


39 


ஆவினெய் நிறைத்துப் பசுநென் மாவ திலிட் ( டு ) 

அமுதெனக் கிண்டிய தெடுத்துத் 
தாவிய சுடரோந் குறு திமந் திரத்தால் 

தானுவந் தருந்திடக் கொடுத்து 
மேவிய சேடம் வேள்வியந் தலைவன் 

மிசைந்தன னிருந்தன மிச்சில் 
ஓவிய நிகர்க்கு மெழிலினா ளொருபோ 

துணவுகொண் டிருந்தன ளுவந்தே . 40 


தெக்கணாக் கிளிகுண் டத்தினும் வருண 

திசையுறுங் குண்டத்துஞ் செபத்துப் 
புக்கநா னான்குரு துக்களுஞ் சொன்றி 

புசித்தன ரொவ்வொரு போது 


112 


மிக்க நான் மறையோர் மன்னவர் வணிகர் 

விளங்கிடுஞ் சதுர்த்தரிவ் வேள்வி 
தொக்கசீர் நோக்கப் புகுந்தவர்க் கழகு 

சு தன்புரி செயலினித் தொகுப்பாம் . 


41 


வேறு 


42 


ஆங்கவர்க் கறுசுவைத் 

தமுத மூட்டிடப் 
பாங்குறு மடைத்தொழில் பயின்ற வாணரை 
ஓங்கிய வுவகையா லுறச்செய் தொண்ணிதி 
வாங்கிய மணித்துகின் வழங்கி னானரோ . 
ஆதிதொட் ( டாங்கண் போந் ) து வைகலு 
மோ திய மகத்தினுக் குற்றயா வர்க்குந் 
தீதிலா வறுசுவை சிறந்த போனக 
மீதனுங் கடனென வியம்பி ( மன்ன ) ரும் . 


43 


தன்னிளந் தாதையர் தனையர் தங்களின் 
முன்னவன் பங்கய முகத்தை நோக்கியே 
இன்னவ 

முதியற் றிடற்கு வேண்டிய 
வன்னவை குறைவிலா தளித்தி யென்றனன் . 


44 


45 


என்றலு மனையவ னிணையில் லாலரி 
ஒன்றிய குவையினை யுவரி யுண்டுபெய் 
மின் 

றரு முகிலினம் வெள்க வெள்கவே 
வன் றிற லங்கையான் வழங்கன் மேயிறான் . 
பானிறத் தரிக்குவை பண்டி பண்டியாய்த் 
தானிறைத் ததற்கிது சாலு மென்னவே 
தேனிடத் தமுதெனச் சிறக்கும் பல்லுணா 
மேனிலத் தவர்களும் வியப்ப நல்கினான் . 


46 


ஆன்றரு மிழுதுநேற் றதியு மம்பொனின் 
வான்றரு மமுதென வந்த கீரமுந் 
தான்றிய திலமதிற் றுவன்று நேயமும் 
ஊன்றிய புகழினா னுவந்து நல்கினான் . 


47 


113 


கைப்பன துவர்ப்பன கார்ப்ப கூர்ப்பன 
துப்புறு மிவ்வகைச் சுவைக்கு வேண்டும் 
மைப்புய நிகர்த்தகை மனவ னல்கினான் 
இப்புவி மகிழ் தர விலையெ னாமலே . 


48 


ஆடல்வே ளனையவ னயினிச் சாலைமாட் ( டு ) 
ஈடறப் புகுத்திய திசைப்ப வல்லனோ 
பாடுறும் பல்வளஞ் சுமந்த பண்டியால் 
நீடரை மகள் வெரி 

னெளிந்த தாமெனின் . 


49 


போனக 


அனையவ ரன்னகோண் 
நினையுமவ் வளவையி னிடதர் கோ மகன் 
புனை தரு மமுதெனப் புரிந்து முற்றினர் 
தனை நிகர் பல்லுணாச் சமைத்து நல்கினர் . 


50 


அடுமடைப் பள்ளியி னன்றைக் கன்றடும் 
படியுறு மரிக்குவை களைந்த பாணியாற் 
கொடிநகர்ப் புறத்துறக் குலவு நந்தனந்த 
தடியிடை நெற்பயிர் தழைத்த தெங்குமே . 


51 


துனியறு மடைத்தொழிற் சுருதி கண்டுளோர் 
நினைவுறும் போனக 

போனக நிருமித் தாங்கது 
புனை தரும் புகழினாற் குணர்த்தப் புண்ணியன் 
இனையன முன்னவற் கியம்பி 


52 


னான ரோ . 


ஆங்கவை யுணர்ந்த வனந்த ணாளர் தம் 
பூங்கழ றொழுதவை புகலப் புங்கவர் 
தீங்கறு போசனச் செயலை மேயினார் 
பாங்கின்மற் றெவருமப் பண்பு பூண்டனர் . 


53 


அவ்வவர் மரபினுக் கமைந்த வாட கச் 

செவ்விய சாலையைச் சேர்ந்து செய்தன 
ப ரன்னகொண் எனினும் அமையும் , 2 , நந்தனத் எனல் பொருந்தும் 


F 15-113 


114 


எவ்வமில் போனக மினிது 

போனக மினிது மாந்தியே 
பௌவமா ருவகையிற் பன்னன் மேயினார் . 


54 


எண்ணில விவன்புக ழெல்லை யிப்பரிற் 
புண்ணிய னிவனெனப் புகலு வார்சிலர் 
கண்ணகன் புவிமிசைக் காட்டி 

னானயன் 
அண்ணலை நந்தவத் தருமையா லென்பார் . 


55 


வானவர் மரிகடல் 

மரிகடல் வயினின் றாங்கெழு 
தூ நிற வழுதமுண் டொழிவில ராமென 
மானவர் கூறுவர் வள்ள 

லூட்டிய 
போனக 

மெனவது புனிதமன் றென் பார் . 


56 


உள்னிடில் வல்சியங் குவையி னோகையில் 
துன்னிய பல்லுணாக் கருவி சூழ்திரை 
மன்னிய நெடுங்கடல் வலயத் தாங்கிவன் 
இன்னவை யீட்டியதென் கொண்டா மென்பார் . 57 


உத்தம நெறிவழா துலகின் மீப்புகழ் 
வைத்தவர்க் கிச்செயல் வலிகொலோ வென்பார் 
இத்திற லனையவ னி தய 

மாமெனச் 
சுத்தனா மிளவல்மற் றெனவுஞ் சொல்லுவார் . 58 


நினைத்தன முடிக்குறு நியமம் பூண்டுள 
மனத்தினன் சுப்பமா மகிபன் றன்செயல் 
அனைத்து நீர் நோக்கு சி ரருணன் மாமகன் 
தனக்குமே லிவனெனச் சாற்று வார்சிலர் . 


59 


னாமென 


பனைத்திரள் கடக்கரிப் பரத 
அனைத்தினும் வல்லதோ ரழ ரப்பபூ 
யவனலால் 

வாரி சூழுல 
கினிற்றா மொருவரு மிலையென் றோதுவார் . 


மனுக்கிணை 


60 


1 டொழில என்றுளது 


115 


பூங்கணைக் கிழவனை யனைய பொற்பினோடு 
ஓங்கிய புகழ்ச்சிவ காமு வும்பரின் 
பாங்குறு தேனுவா மென்னப் 

மென்னப் பாருளோர் 
தாங்கனி வுறக்கொடுத் தனனென் றோதுவார் . 61 


மன்னவர் புகழ்பெரு மானென் றோதிய 
பொன்னயிற் கரத்தினான் வழங்கும் பொற்பினை 
முன்னர்மா முகிலினோ மூரி வானின் மேல் 
தன்னிகர் தருவினோ தான் கற்றா னென்பார் . 


62 


அன்னவ ரன்னவா ருவகை யாற்றினாற் 
பன்னுவ தரியவோ படைக்குங் காலையில் 
தன்னிகர் நறுநெயா னனையுந் தண்டரை 
ன்னமும் புலர் கிலா விருந்த தாமரோ . 


63 


இன்னணம் புகழ்ந்தவ ரிருக்குங் காலையில் 
தன்னிக 

ரவனுமந் தணர்கட் சார்ந்தவர் 
பொன்னடி வணங்கி நிற் பொருந்து றாதெனு 
மன்னவை பொருத்தி ரென்றடி வணங்கினான் . 64 


வெள்ளடை பாகுமற் றெவையும் வேதியர் 
உள்ளமீக் கிளர் தா வுவப்பி னல்கியே 
வள்ளன்மற் றெவர்க்குமவ் வகைத்த வாகவே 
ஒள்ளிதி னடங்கலா வுவகை செய்தனன் . 


65 


அனையன நடந்தபி னழகு 

காதலன் 
புனை திற விளவல்க ளெவரும் போன கங் 
கனிவுற வயின் றவை 

றவை கழிந்த மற்ற நாள் 
மகஞ்செயு நியமம் பூண்பரால் .. 


நினை தரு 


66 


நன்னிலை 


இந்நிலை யொன்று நான் கிரண்டு வைகலு 
மகச்செய 

னடத்தி மற்ற நாள் 
என்னவா கவனியத் தடுத்த மோறிசை 
மன்னிய வேதிகை மருங்கு கீட்டிசை . 


67 


1 


ழுவகை என்றுளது . 


116 


தம்பமொன் றிரும்பினிற் சமைத்து நாட்டினான் 
வெம்பிய மகப்பசு விளங்க மஞ்சனம் 
பம்பிய பரிமளப் புனலிற் பண்பினால் 
உம்பர்த மகத்தின தொழுங்கி னாட்டினான் . 


68 


வாசமா 


மலர்த்தொடை வளைந்து சூட்டி நல் 
தேசுலா மணிப்பணி சிறக்கப் பூட்டியாங் ( கு ) 
ஆகிலா யூபத்தின் மாட்டி 
மாசிலா 

விதிப்படி வபையை வாங்கினான் . 


யாண 


69 


பல்கவர்ச் சலாகைமீப் பரப்பி யாங்கதை 
பில்குவெஞ் சுடரினுக் கூட்டிப் பீடுற 
நல்குறும் பகுறுணிப் படுத்து நம்பினோர் 
வல்வினை யறுப்பவன் 

வணங்கி வாங்கினான் . 


70 


ஆதிநா யகர்க்குமா லயற்கு மெண்டிசை 
நீதியாற் புரந்திடு நிலைமை யாளர்க்கும் 
ஓதிய முறைமையாற் 

படைத்தவ் வும்பர் தஞ் 
சீ தபங் கயப்பதஞ் சிரத்துச் சூட்டினான் . 


71 ) 


யாகப் படலம் முற்றுப்பெற்றது . 
ஆகப் படலம் 25 - க்குத் திருவிருத்தம் 561 . 


26 - வது தியாகப் படலம் 


தன்னி கர்த்த வொரு தலைப் புடவி 

தன்னி ரில்லையென யாவரும் 
உன்ன 

வுத்தம மகத்தை முற்றியுயர் 
உம்பர் தங்கடிரு வருளினான் 
முன்ன ருற்றிடு வல்வினை 

களைந்துலகின் 
முதன்மை பெற்றுமிகு நாடொறும் 
பொன்னெ னத்தனையர் தமையுயிர்ப் 
மெய்தினா னழகு 

புதல்வனே . 


பவர 


1 


இன்ன வண்ணமக முற்றி வேதியர் 

இசைத்த வாசிசிர மேந்தியே 
தன்ன தாருயிரை யனையகற் பிலகு 

தையல் தன்னொடு மகிழ்ந்து சென் ( று ) 
என்ன வானுயர் சிருங்க வா வி தனின் 

கரையி னேறியே 
முன்னர் நீதியின் வெண்ணீ 

ரணிந்துமக 
முற்று சாலையரு கெய்தினான் . 


ஆடிநீள் 


2 


உபய 


வந்து வேதிகை மருங்கி னிருந்தமறை 

வல்லதே சிகளை மயிலினோ ( டு ) 
உந்து மான்மத நறும்பனீர் கொடெழில் 

தாளினை விளக்கியே 
கந்த நாண்மலர்க ளாலருச் சனைய 

கடன் முடித் தவர்க டமையழைத் ( து ) 
1 இந்த ( தூய ) மா மணிய வாசனத் 

திருமெனக் கொடுத்ததி லிருத்தியே 


3 


பொன்னி னாடையணி யுத்த ரீயமிவை 
புனைய நல்கி நவ மணிகளான் 
பொன்குழை 

கண் 
விளங்குபைங் கழல்கள் மென்றொடி 
1 இவ்வரியில் சீர் குறைந்துளது 


மின்னு 


மதாணி 


டிகை 


118 


பன் னு தண்டைகள் சிலம்பி னோடுபல 
பணிக 

ணல்கிவழி பான் முலை 
என்ன வான்விளை 

வு 

சென்ன லின்னன 
வனந்த மன்பொடு வழங்கியே . 


4 . 


நாயி னேமும திணைப்ப தத்துற 

நடத்தி வந்தபணி நன் கிலா 
தாயி னாலுமறி வின்றி மைந்தர்பதி 

னாயிரந் தவறி யற்றினுந் 
தாய என்னர்புரி பிழைபொ றுப்பதென 
நீவி ரெம்பிழை தனைப்பொறுத் ( து ) 
லாமலருள் செய்க வென்றவர் தம் 

தாண்மலர் வணங்கினார் . 


ஓய்வி 


5 


உபய 


பழுதி 


பங்க யப்பதம் வணங்குமிவ் விருவர் 

லாவ தன நோக்கியே 
கங்கை வைத்தசடி லத்தினா னருளி 

னாலு மிக்கதோர் காமாட்சியா 
மங்கை நற்கருணை 

யாலுமிப் புவியில் 
மைந்தர் தங்களையு யிர்த்துமே 
பொங்க முற்றளகை 

யினெனப் 

பவுசு 
பொலிக வென்றனர் . 


6 


நாளு நீர் 


வேள்வி நா தன் மணி வாயி 

வாயி னாசிமொழி 
வேந்த னெய்திமிகு வேதியர் 
தாள தாலுயர் ச ரோரு கச்சாண 

முச்சி வைத்தவர்க டங்கள் பாற் 
கேள்வி யான் மிக வடங்கி 

பொதபுக 
ழாளி நல்கியிடு கிளர் நிதி 
கோளி 

லாலுபுய லேழு மொன்றிமழை 
கொட்டு பான்மையை நிகர்த்தவே . 


7 


லா தவிழை யொன்று பேசின்விலை 
ஆயிரத் தன பொன் 

னாடைவான் 


119 


தேசு 


லாவுமணி யொன்று கோடிவிலை 
செம்பொ னார் நவ மணிப்பணி 
பேசு மாறரிது யர்ந்தி லங்குவன 
பீத கத்தினணி 

பூண நூல் 
மாயவர்கள் செங்கையும் பெருகு 
நெஞ்சமுங் குளிர நீட்டினான் . 


நேச 


8 


கிம்பு ரிப்பணி வயிர்த்த கூரிரு 

மருப்பினான் கதிகொள் கிள் ளைகள் 
பம்பு நெற்குலை பழுத்தி லங்குவிளை 

கழனிகன் னல்கொள் படப்பைகள் 
உம்பர் புத்தமுத மனையமென் மொழியவ் 

வுருவசிக் கிணைய பேரெழில் 
அம்பை யொத்தவிழி யழிவில் கன்னியரை 

அம்பினோ டவள்வ ழங்கினாள் . 


9 


பங்க யப்ப தவி ரட்ச ணைக்குரிய 

படர்வெ யிற்கு நிழல் தருவன 
பொங்கு வெங்கொடுவி டாய்த ணித்திடுபு 

னற்கொ ளற்குரிய கண்டுயில் 
தங்க நீடியெழில் தங்கு மஞ்சமிசை 

தங்கு பூவணைக டலையணை 
செங்கை யாரமறை யந்த ணாளர் பெறு 

சிந்தை யாரவும்வ ழங்கினான் . 


10 


வாடை 


காவண 


மற்ற வர்க்குமிவ் வகைத்தெ னாது நிதி 

வாரி மாரியின்வ ழங்கியே 
நற்ற வர்க்கணிய 

கோ 
நவிற்று புல்ல தள் கமண்டலங் 
கற்ற வர்க்கிஃது போது மென்றவர் 

களிக்க வேபல கன கமுடன் 
உற்ற வர்க்கவர்வி ருப்ப மனைத்துமவன் 

உதவினா னறிவி னும்பராள் . 


11 


120 


வேறு 


ணல்கி 


இந்நிலை யனையவ னெவர்க்கு மன்பினால் 
நன்னிதி யறுவைபூ 

நாயக 
மன்னிய தெய்வமா மணியி தாமெனாப் 

கவரெலாம் புகழ வைகினான் . 


பொன்னுல 


12 


கூனமதி மிலைந்தவன் குலவு மொண் கழல் 
தானமதி யொடுந்தொழுந் தகைய னாகியே 
மானவன் வதிந்தனன் மறைவ லாரொடும் 
ஞான நா யகன் றிரு நாளின் காறுமே. 


13 


கண்ணுதற் பரமனைக் கமல நாதனும் 
ஒண்ணு தற் கரியபே ரின்ப வாரியை 
ஒண்ணுதற் கொருபுற முவந்து நல்கிய 
அண்ணலைத் தொழுதவ னருள் பெற் றானரோ. 14 


பண்ணவ னருளினைக் கிடைத்த பண்பினால் 
நண்ணிய மறைவலார் தமக்கு நானிலத் 
தெண்ணிய யாவர்க்கு மெவைக்கு மின்புற 
உண்ணிறை மகிழ்ச்சியா லுவகை செய்தனன் . 


15 


தியாகப் படலம் முற்றுப் பெற்றது . 
ஆகப் படலம் 26 - க்குத் திருவிருத்தம் 576 


27 - வது மீட்சிப் படலம் 


அன்னவர் தமையெலா மவர்கள் வாழ்ந்திடு 
நன்னகர்ச் செலுத்திய ஞான போனகன் 
தன்னிரு தாமரைச் சரணந் தாழ்ந்தவன் 
பன்னிய வாசியின் பலன்பெற் றானரோ . 


1 


முன்னவர் பின்னவர் முயன்ற நண்பினர் 
மன்னிய தங்கிளை வருக்கஞ் சூழவே 
தன்னிகர் பசுந்தையாந் தலத்தை நீங்கியே 
நன்னக செய்தினா னவையில் கீர்த்தியான் . 


2 


3 


4 


மிகவெழில் சிறந்தன வீர பாண்டிமா 
நகர்வயி னனையவ னணுகுங் காலையில் 
திகழிளங் குமரருந் திரண்ட பூண்முலை 
முகமதி மா தரு மருங்கு மொய்த்தனர் . 
உம்பரின் வாசவ னுவமை பெற்றிலான் 
இம்பரில் வாசவ னிவற்கென் பார் சிலர் 
நம்பிபா லிருந்திட நமைப்பண் டாக்கிய 
சம்புவுக் கென் செயத் தகுமென் பார்சிலர் . 
பொன்னக ரனையவிப் புனித மா நகர் 
மன்னனை நிகர்க்குமிம் 
நிகர்க்குமிம் மகிபன் 

மாசிலா 
வின்னவன் நன்மருங் கிருந்து வாழ்தலால் 
தன்னிகர் புலவர் நாந் தகு மென் பார்சிலர் . 
விடை யுயர்த் தவனருள் விரும்பி வேள்வியங் 
கடன் முடித் தெய்தினன் கருதி லீங்கிவன் 
புடை யுடுத் தருள் கடற் புவிக்க ணும்பரான் 
அடிமிசைப் பணிகு த லழகென பார்சிலர் .. 
அண்ணல்மா 

மகச் செயல் முற்றி யைமுகப் 
பண்ணவ னருள் வரம் படைத்திங் கெய்தினான் 
வண்ணமா மகாருறும் வனப்பு நோக்குறுங் 

கண்ணமக் கருள் வன , களிப்பென் பார்சிலர் . 
F 16-113 


5 


7 


122 


கனத்தினிற் குபேரனாங் கொடையிற் றாருவாம் 
எனப்புவி மகிழ்சிவ காமு வென்றுளான் 
மனத்தினான் மறையவர்க் களித்த வான் பொரு 
ளினுக்கிணை யாகுமோ விமய மென்பரால் . 


8 . 


கொண்டலை நிகர்த்தகைக் குரிசில் கோதிலா 
மண்டலீ கரன்சுப்பு ராச 

மாமணி 
யண்டரும் வியப்புற வழங்கு மம்பொனுக் ( கு ) 
உண்டுமோ கணக்கிட வொருவ ரென்பரால் . 9 


மந்தர மனையதோள் வள்ளல் 

மாசிலாச் 
சுந்தர னெனுஞ்சிவ காமு தொன்னிதி 
யந்தனை யள்ளியாங் கடைந்து ளோர்க்கெலாந் 
தந்தன னங்கர்கோன் றானென் 

றானென் பார்சிலர் . 


10 


சாதமுற் றிடுமழக ரப்பதாட் டீகன் 
பா தனுக் கிணையெனப் பகரும் பான்மையான் 
கர தலத் தினிற்பொழி 

- மாரியாற் 
சுரர்பதிக் கிணைமக நகரெனச் சொல்வார் . 


கனக 


11 


ஞானபோ தகங்குணா சார நற்றவம் 
தானமா தருமமுந் தழைக்குஞ் சிந்தையாள் 
வேனில் வேளெனும் பெருமாள் விருப்புடன் 
வானுரு மரனென 

மரனென ! வழங்கினா னென்பார் . 


12 . 


இச்செய லியா வரு மியம்பி யீண் 

யீண்டியே 
பொச்சமி லன் பினாற் பரவிப் போந்திட 
வச்சிரத் தவன் மனை பொருவும் 

பொருவும் வாழ்மனை 
முச்சகம் புகழ்பெறு முதல்வ னெய்தினான் . 


13 


மீட்சிப் படலம் முற்றுப்பெற்றது . 
ஆகப் படலம் 27 - க்குத் திருவிருத்தம் 589 


1 = 


28 - வது புத்திரோற்பத்திப் படலம் 


வைகல்சில சென்றதற்பின் வான்மதிச் சென்னியினான் 

வரத்தி னாலே 
உய்கநெடுங் கடல்சூழ்ந்த வுலகமெலாஞ் சுருதிதழைத் 

தோங்க நாளு 
மெய்கமழுந் தவந்தருமஞ் சிவஞானந் தலையெடுப்ப 

விண்ணோர் வாழ்த்த 
மை திகழுங் குழலிலக்கு மணிவயிற்றிற் கருப்பமிக 
வயங்கிற் றன்றே . 

1 


லாக 


கணங்குலவும் விழுதினவா லிலைமிசைச்சங் 
கருணை யாலே 

[ குசக்கரத்தான் 
இணங்கியிருந் தனனென்ன யிலக்குமணி யு தரவடத் 

திலைமே 
மணங்கமழுங் கருப்பமது வாய்த்தன வென் றுலகமெலா 

மகிழ்ச்சி கூர்ந்த 
வணங்கனையா ரழகுமரு மகள் வனப்பை நோக்கியதி 
சயித்துச் சொல்வார் . 

2 


வேறு 


மங்கை நற்றவ 

வண்மைய தோவலா 
தங்க சற்கிணை 

தாக்கமோ 
வாரி யடுத்தவித் தாரணி 
எங்கும் போற்றுமெழிற் றவமோ வென்பார் . 


யான் 

றவத் 


சங்க 


3 


கோதை யின்கருக் கொண்டிடு மாலிலை 
மீதி னோங்கிக் கனத்தில் வேல்விழி 
யோது செவ்வரி யுற்றில வாதலால் 
ஈது பெண்ணன் றிறைவனென் றோ துவார் . 


4 


124 


இனைய வண்ண மிசைந்திடத் திங்களு 
நினையி லீரைந்து சென்றிட நீள் புவி 
வினையி னீங்கியுய்ந் 

தோங்கி விளங்கிட 
மனையின் மாட்சி தவத்துறை மல்கவே . 


5 


ஞான 

நீட நலந்தழைத் தோங்கமா 
தானம் யாருந் தளிர்த்திட மன்னுயிர்க் 

நீங்கி - யுவப்புற வும்பரு 
மேனை யோரு மி தயங் களிக்கவே . 


கூன 


6 


எல்லை 

வான்பதி யேமுதல் யாவரும் 
அல்ல தீர்க்கு நட் பாட்சியுச் சம்மெனு 
நல்ல தானம் பொருந்த நவையிலாச் 
செல்வன் வந்தன னீடு சிறக்கவே . 


7 


மைந்தன் வந்து பிறந்திட மாசிலான் 
சிந்தை சாலவு வந்து திரண்மணி 
உந்து தண்புன லுற்றவ னாடியே 
வந்து பூசுரர் பா தம் வணங்கினான் . 


8 


வணங்கி மாழை 

மணிபுரை செந்நெனூ 
லிணங்கு வேதியற் கின்புற நல்கியே 
குணங்க 

ளாலுயர் கோமகன் கான்முளை 
தணங்கு லாமுகத் தாமரை நோக்கினான் . 


9 


வந்த வந்தவர் சிந்தை மகிழ்ந்திட 
எந்த வெந்த விரும்பொருள் வேண்டினுந் 
தந்து தந்து களித்தனன் றாழ்விலாக் 
கந்த மாமலர்க் கற்பகம் போலவே . 


YO 


இன்ன வண்ணந் திருநக ரெங்கணு 
மன்னு கின்ற மகிழ்ச்சியம் மன்னவன் 
தன்ன தானனத் 

தானனத் தாமரை நோக்கியே 
பொன்னெ னத்தகும் பூசுர ரோதுவார் . 


11 


125 


னிம் பரும் 


ஏற்ற மிக்கவா ணாளின 
போற்று வானும் புகழும் புரவலன் 
ஆற்றல் மிக்கவ னாய்ந்திடும் பல்கலைத் 
தோற்ற மிக்கு றுந் தீரனிச் செம்மலே . 


12 


இனையன் றோன்று மிலக்கண 

மின்னமுங் 
கனைக டற்புவி போற்றக் கலியிருள் 
வினையு நீங்க விளங்கிட 

நற்றவந் 
தனைய ரோரிரண் டாமெனத் தக்கதால் . 


13 


என்று 


கூறி யெழுதிய சாதகம் 
நன்றி தாமென நல்கிட 

நல்கினான் 
கன் 

று மானுங் கழனியும் பூண் களும் 
ஒனறு 

பன்னிதி யாவுமவ் வுத்தமன் . 


தோன்று மன்னன் வனப்பினுஞ் சோதிடர் 
ஆன்ற சாதகத் தாற்றினு மாடரா 
நான்ற பூணனை நம்பு மிவனென 
வேன்ற பேர்சிவ 
பேர்சிவ காமுவென் 

காமுவென் றிட்டான் . 


15 


மற்றவ் வாறு மயில்புரை சாயலாள் 
உற்ற சூன்முதிர்ந் தும்ப ருவந்திடப் 
பெற்ற வோரையிற் பெற்றனள் மைந்தரைக் 
கற்ற தாதைகண் கண்டு களிக்கவே 

16 


அனைய மைந்தர்க் கழகென்று மண்ணல்பாற் 
கனித றாஞ்சிவ காமுவென் னும் பெயர் 
புனைய மூவரும் பூருவ வான்மதி 
தனை நி கர்த்து வளர்ந்தனர் சாலவே . 

17 


மற்றை யைந்து மகிபர்க்கு மைந்தர்கள் 
பெற்ற மூரெம் பிரான தருளினாற் 
சொற்ற நன்முகுர்த் தங்களிற் றோன்றினார் 
நற்ற வப்பய நாளுந் தழைக்கவே . 


18 


1 கூரி என்றுளது 


126 


வேறு 


கற்றவர் புகழ்கா மாட்சியென் 

றுரைக்குங் 
கற்பகக் கடற்புவி முளைத்துக் 
கொற்றவன் குமரரெட் டேந்திரன் கருணை 

குலவு நன் னீரினாற் றழைத்து 
நற்றமி ழுணர்சிவ கரமுவே முதல 

பாலராம் நன்கிளை பெற்றுச் 
சுற்றிய திசைநான் கிரண்டினும் புகழின் 

நூய்மணத் தொடுவளர்ந் ததுவே . 


19 


வேறு 


முன்னையினுஞ் சிறப்புளனிங் கிவனென்ன வயோத்தியர்கள் 

முதல மற்றைந் 
துன்னினர்க ளியாவர்கட்குந் தொலையாத கருணைவெள்ளஞ் 

சுரந்து நாளு 
மின்னல்மேற் பலபொருளும் பல்வளனுஞ் சிறப்பவிசை 

யெங்கு நீடப் 
பொன்னகரா னெனவாழ்ந்தான் காமாட்சி மன்னனெ னும் 
புகழி னானே ! 

20 


புத்திரோற்பத்திப் படலம் முற்றுப் பெற்றது . 
ஆகப் படலம் 28 -க்குத் திருவிருத்தம் 609 . 


சோமயாகப் பெருங்காவியம் முற்றும் . 


செய்யுள் முதற் குறிப்பு அகரமுதலி 


பக்கம் 


பக்கம் 


101 
42 


24 


அங்கநெக்குநெக் 
அங்கமெலாமொரு 
அஞ்சன நிறக் 
அஞ்சன மணிகளத் 
அஞ்சிறைக்களிவண் 
அடியேனுமக் 
அடுமடைப்பள்ளி 
அண்டர்முதலி 
அண்டர்வானினு 
அண்டர்வான் 
அண்ணல்கேட்டி 
அண்ணல் மாமகச் 
அண்ணறன் வரம்பில் 
அதற்கியைந்த 
அத்தனிப்பொருனை 
அத்திதந்த 
அத்தியோடருகு 
அந்தணர்தமக்கு 
அந்த மன்னவர் 
அந்த மன்னவன் 
அந்தரத்தமர 
அந்தரவரிவி 
அந்நிலை நான்மறை 
அந்நெடுவேள்வி 
அப்பதியிடத்தி 
அம்பரத்தறல் 
அம்பரம்புகழிற் 
அம்பொன் வேதிகை 
அருந்ததிகணவ 
அருமறையவர் 
அலம்பிளப்ப 
அவ்வகைதினங் 
அவ்வவர்மரபினுக் 
அவ்வளம்பதி 
அவ்வளம்பெறு 


81 அவ்வுரைகேட்குமு 
86 

அவ்வுரை தலைக்கொடு 
6 அழகுறுதருமத் 
43 அறம்பொருண் 
24 

அனங்கனலங்கம் 
69 அனையதொல்வளம் 
113 

அனைய நாட் 
50 

அனைய மிக்க 
84 அனைய மைந்தர்க் 
14 அனையரம்மொழி 
79 அனையவரன்ன 
121 அனையவன்றவள 
64 அனையவாறவர்க் 
41 அனையவாறழகு 
6 அனையவாறனைய 
12 அனைய வேதியரை 
90 அனையன நடந்தபி 
92 | அன்பநீ கேட்டி 
29 அன்புகந்தசிந்தை 
79 அன்றுமுதற்கயிலாச 
3 அன்னசோலையு 
72 அன்ன தலமுளது 
63 

அன்னது கேட்டென் 
110 அன்னதோர்பொழுது 
67 அன்னபொழுதவன்செயலை 
44 அன்னபொழுதவன்றாதை 
102 | அன்னமன்னவர் 
109 

அன்னயாக 
74 

அன்னலாரிளமை 
106 

அன்னவரன்ன 
9 

அன்னவர்தமையெலா 
96 
1131 

அன்னவர்தமையெழி 
29 அன்னவாறவை 
40 அன்னவாறிளங் 


76 
101 

32 
125 

83 
113 
73 
33 
51 
75 
109 
115 
88 
93 
85 
17 


88 


106 
94 
62 
57 
28 
93 


73 


115 


121 


94 


77 


35 


1 : 8 


பக்கம் 


பக்கம் 


61 


96 
31 
120 


115 


96 
99 
92 
66 


ஆகவனீய குண்ட 
ஆகவனீயத் 
ஆங்கவர்க்கறுசுவை 
ஆங்கவை கேட்டனன் 
ஆங்கவை யுணர்ந்த 
ஆசிலாதவிழை 
ஆசிலாதனசெங் 
ஆசின் மறை 
ஆடல்வேளனைய 
ஆண்டெழுந்தருளுங் 
ஆதிதொட்டாங்கண் 
ஆதி நாயகர்க்கு 
ஆதியந்தமா 
ஆதியாங்குண்டத் 
ஆதியாயெனக் 
ஆயமைந்தர்கள் 
ஆயவனிவணுற 
ஆயவனெழுந்து 
ஆயவாறிவணீ 
ஆயவுரைதனைக் 
ஆய்ந்த சிற்பநூ 
ஆர்க்குமோதை 
ஆர்ந்தநெற்குவை 
ஆலய நியதிய 
ஆவினெய் நிறைத்து 
ஆளியை நிகர்த்த 
ஆன நான்மறை 
ஆனந்தவல்லி 
ஆன்றருமிழுது 


19 

9 
63 
124: 


110 இத்திறமனையனு 
92 | இத்திறம்புரிவோன் 
112 இந்தமன்னரு 
86 இந்நிலையனையவ 
113 இந்நிலையொன்று 
118 இப்பெருந்துயர்க்கட 
20 இம்பரிற்பொலிவுறு 
59 இம்முறைவேள்வி 
113 இவ்வண்ணமனையான் 
100 இளமையிற்கலென் 
112 இனைய தீம்புன 
116 இனையதோர் 

2 இனைய நன்னதி 
91 | இனையரிவ்வாறியைந்த 
85 இனையவண்ண 
30 

இனையனன்னவா 
98 இனையன்றோன்று 
108 இன்னண நகர்புனைந் 
74 இன்னணமேழு 
57 இன்னணம் பரமனை 
84 

இன்னணம் புகழ்ந்த 
83 இன்னணம் வளமை 
12 இன்னதடம் 
66 இன்னதன்மையசெய் 
111 இன்னதன்மையபொன் 
60 இன்னமாநக 
80 இன்னவண்ணந் 
109 ன்னவண்ணமக 
112 இன்னவன் மாதர் 

இன்னவாசக 
இன்னவாறவன் 

இன்னவாறுகா 
95 

இன்னவாறுபுக 
122 

இன்னன பலவுஞ் 
72 
89 
67 

ஈந்து சேந்த 
102 ஈன்ற பாலகற் 


125 

44 
111 
104 
115 
18 
86 
10 
40 
84 
124 
117 
56 
70 
33 
84 
38 
108 


இக்குலமெனும் 
இச்செயலியாவரு 
இடம்படுபரவை 
இணையில்கற்புடை 
இத்தகையுணர்வான் 
இத்திறமனையனாங்க 


37 
33 


129 


பக்கம் | 


பக்கம் 


65 
125 


உத்தம தெறி 
உம்பரின் வாசவ 
உம்பரை யல்லர் 
உன்னிடில் வல்சி 
உன்னுபேரற 


114 ஏற்பவர்க்கியைந்த 
121 ஏற்றமிக்கவா 
104 
114 
29 


ஐய நீயெனை 


78 


61 
21 
80 


எச்சமற்றவ 
எண்டிசை வரைப்பி 
எண்டிசை வனப்பினவர் 
எண்ணிய குடத்த 
எண்ணிரண்டெனும் 
எண்ணிலவிவன்புக 
எண்ணுமிக்கதை 
எத்தகவான 
எந்தை நிற்கு நின் 
எம்மிற்கெம்மிற் 
எய்தியாங்கமர் 
எல்லிரதப்பசும் 
எல்லெலாம்வந் 
எல்லைவாண்பதி 
எள்ளுமேன 
எற்றுதெண்டிரை 
என நினைந்தழுங்கி 
எனப்பலதுதிசெய் 
என்பன பல நினைத் 
என்றயோத்தியர் 
என்ற வவ்வுரை 
என்றவுரைதனை 
என்றலு மனையவ 
என்றுகூறி 
என்னமாத வத்த 


70 
23 
48 ஒல்லையினம்முறை 
111 ஒற்றைய சகடத் 
39 ஒன்றிணோடிரண் 
114 

4 
71 
85 ஓதநீருலகினி 
12 | ஓதநீருவரி 
103 | ஓதலுந்தூதர் 
62 ஓதவேலையுலக 
32 ஓதியகேட்டவ 
124 | ஓம நல்வினைச் 
11 ஓலமிக்கன 
24 | ஓலமெய்க்கட 
104 
100 
65 
106 ( கங்குனீங்க 
79 கங்கைசூடி 
58 கஞ்சமானனங் 
112 | கடக்களிறனையான் 
125 கடவுண் மந்திரத்தா 
93 கட்டுளபனுற்ற 

கணங்குலவும் 

கண்டகாலையக் 
20 | கண்டபோதுவா 
21 கண்டவர்கட் 


95 
94 
94 
36 
96 
97 
16 
30 


82 
92 
10 
106 
91 
51 
123 
77 
79 
58 


ஏடலர்ந்தினவண்டு 
ஏதமிலனந்த 


F 17-113 


130 


பக்கம் 


பக்கம் 


9 
27 
13 
13 
14 


119 


கண்டவன் பன்முறை 
கண்ணகன் வானத் 
கண்ணுடைக் 
கண்ணுதற்பரமனை 
கண்மலர்க்கட் 
கதிர்மணிப்பணி 
கந்தடுகளிற்றனை 
கந்தவாவி 
கரியவன்கொடிய 
கள்ளமேதிக்கடா 
கள்ளருந்திக் 
கள்ளுடைமலரின் 
கள்ளுண்காமர் 
கற்றகேள்வி 
கற்றவர்க்கருடருங் 
கற்றவர்புகழ் 
கற்றுணர்ந்த 
கற்றையகதிர் 
கற்றையாலிங்கு 
கனங்குழையயில் 
கன்னலுங்கமுகமுங் 
கன்னல் முப்பதிற 
கன்னனை நிகர் 
கன்னிநன்னக 
கன்னிபோகமக் 
கன்னியர்கட்கணி 


103 கார்கொண்மேனி 
25 | கார்நிறத்த 
54 | காலெலா மலர்ந்த 
120 | காலையாதவற்கு 
36 | கானத்தீன்றரு 
2 
48 

கிம்புரிப்பணி 
38 
22 
9 | குடநிகர்செறுத்த 
10 | குணத்தினால் 
53 | குதலைத் தீஞ்சொலா 
83 | குதலைத் தீஞ்சொற் 
4 | குத்திரத்துக் 
46 | குந்தமேழின 
126 | குலவும் வெண்மணி 
37 | குன்றரிந்தவை 
50 
110 

கட 
1 

கூரறாத கொடுங் 
102 

கூனமதிமிலைந்தவன் 
34 

கூனினமதிய 
97 
43 

கே 
30 | கேட்ட வேந்தலும் 
58 | கேட்டினச்சைல 


108 
108 
70 
11 
17 
81 
34 
33 


25 
120 
55 


42 
14 


1.13 


81 


காசினியின் மீது 
காச்சிமிக்க கருத்தினை 
காச்சிமிக்க கவின் 
காணின் விலையோ 
காண்டமீது 
காதுவேல்விழி 
காரிற்றோன்றுங் 
காரெனுங்காதலன் 
காரையுண்ட 


கைப்பன துவர்ப்பன 
47 
37 

கொ 
37 | கொங்கலர்ந்தபைங் 
47 | கொஞ்சிப் பேசுங் 
11 | கொஞ்சுமென்மொழி 
43 கொடைத்தொழி 
31 | கொட்டுவாங்கிக் 
45 கொண்டலினிடத் 
11 கொண்டலை நிகர்த்தகை 


27 
70 
105 


14 
122 


131 


பக்கம் 


பக்கம் 


- 


கொண்டலைப் பழித்த 
கொண்டலையுழக்கிய 
கொண்டலொத்த 
கொண்டல்கள் படிந்து 
கொந்தலர்ந்தன 
கொந்தளஞ்சரிந்து 
கொந்தவிழ்மறை 
கொழுஞ் செலுந் 


54 
68 
43 
27 


44 

சுடர்த்தொடி 
47 | சுடர்ப்படும் 
38 

சுற்றெலாமாட 
67 

சுனைகடோறுந் 
18 
52 
45 
9 

சூதமுற்று 


கோ 


கோகனகமனை 
கோங்கலர்ந்தன 
கோடுயர் 
கோதிலாப்பெருந் 
கோதைய கனங்குழல் 
கோதையின்கருக் 
கோதைவேற்குலி 
கோமகனினைய 
கோலமலர்வாளி 
கோற்றொடி 


57 

செக்கமலமுற்ற 
17 

செங்கமலமங்கை 
49 

செம்மையவல்வினை 
3 

செயத்தகு நல்லறம் 
50 

செய்களீனுந் 
123 

செய் நிலமில்லா 
43 

செய்யினிற் 
100 

செய்யினுய்த்த 
51 

செய்யின்மேற்றிகழ் 
55 

செய்யெலாம்பணி 
செய்வனசெய்யுங் 
செல்வ நீண்கரி 
1 | செழுமறைவிதி 
43 ( சென்னிதிக்குவை 
23 
122 
102 
55 சேவுகைத்தானை 


50 
49 
65 
65 
22 
108 
102 
100 
76 
10 
65 
45 
107 
98 


சதுமறைபெருக 
சந்தனமகிலுட 
சந்திரகிரியிற் 
சரதமுற்றிடு 
சாந்தணிமுலை 
சாந்தமும்பூணு 


103 


சிங்கவேறனையான் 
சித்திரவினைச்செயல் 


107 | சையத்தாயிடை 
42 | சைவலங்குழலாய் 


2 
6 


சீதநீரகத்துட் 
சீர்சிறந்ததிரு 


சொ 
27 | சொல்லினுக் 
1 சொல்லெலா 


102 
22 


132 


பக்கம் 


பக்கம் 


சொற்கவிப்புல 
சொற்றபுகழ்ச்சி 


16 

தாதுறுமலர்த் 
87 

தாதைமாழுவாளி 
தாயனைய நற்குண 

தாய் நிகர்த்த 
101 ( தாழ்ச்சியற்ற 


60 
67 
63 
31 
61 


சோ 


சோமனோகனற் 


ஞான நீட் 
ஞானபோதகங் 


124 
122 


திங்களோர்பத்து 
திருவினோங்கிய 


95 
76 


34 
113 
15 


தூ 


7 
49 
22 


தக்கபூசைதனை 
தங்கிளைச்சுற்றமு 
தங்குருவுரைத்த 
தடியினின்றிளஞ் 
தண்டமிழ்த்துறை 
தண்டுணரிதழி 
தண்ணருக்கடி 
தண்புனற்றுறை 
தண்மையுந் 
தந்தைமூப்பிற் 
தம்பமொன்றிரு 
தம்முயிர்க்காதல 
தனத்தினாலீகை 
தனத்தினிற்குபேர 
தனிப்பரம்பொருள 
தனைப்பெறுந்தாதை 
தன்பதம்பணிந்தான் 
தன்னதானினக் 
தன்னிகர்த்த 
தன்னிளந்தாதை 
தன்னை நேரிலாத் 
தன்னொருபெருந் 


தெ 


39 
103 துங்கனாந்திரு 
74 | துனியறுமடை 
17 

துன்றிருங்கரிய 
25 
65 
7 
32 தூங்கல்வெண் 
23 | தூயமணிவீசு 
32 | தூயவிந்நகர் 
116 
44 
62 
122 | தெக்கணதிசை 

8 தெக்கணாக்கினி 
61 தெங்கு புன்னை 
104 தெய்வக்கோ 
77 தெய்வவெண்ணீறு 
117 தெள்ளுமுத்தமிழ் 
112 
75 
67 

தேக்கியுமிழ்கின்ற 

தேசிலகுகாளை 
83 | தேசுமிக்கசெழு 
4 ) தேனுவின்சிருங்க 


109 
111 

17 
107 
107 
29 


தே 


47 


47 


தாதுகொண்டபூந் 
தாதுகொண்டமலர் 


38 
106 


133 


பக்கம் 


பக்கம் 


தொ 
தொழுதமன்னவ 


83 | நீடுதிரிகூட 

நீட்டியமுடங்கலு 

நீரின்மேற்படு 
106 
125 


51 
47 
69 


தோ 
தோன்றியசிறுவ 
தோன்றுமன்னன் 


நே 


29 


67 


நங்குலமுதல் 
நஞ்சுபில்கிய 
நம்பினர்க்கருளு 
நம்பினர்க்குதவு 
நலந்தவாவகை 
நல்லவாயிரத் 
நல்வினைக்குரிய 
நல்வினையுணர்கிலா 
நற்றவப்பயனா 
நற்றினமதனின் 
நன்மைசால் 
நன்றிதங்கு 
நன்று நன்று 


11 
118 
119 
59 


நா 
நாடொறும்பரமன் 
நாணமே முதல 
நாணினைமுதல 
நாயினேமும் 
நாற்றிசையும் 
நானெனுங்கொடிய 
நான்மருங்கணி 
நான்மறை தெரிந்து 


நேமிமுற்றுஞ் 
95 

நோ 
3 
105 நோக்குவது 
45 
81 பங்கயத்தன 
33 பங்கயப்பதம் 
111 பங்கயப்பதவி 
65 | பசியவெண்டண்டுல 
30 | பஞ்சவன்கன 
89 

படைமதன்பகழி 
88 பட்குவைபழித்த 
8 

பட்டிகைப்பணை 
78 பணைத்தவாரெழி 

பண்ணவனருளினை 

பதத்திடுஞெகிழ்ந்து 
71 

பத்தி நீண்வலை 
20 

பந்தமாந்தழைப் 
52 

பரதனென்றுரைக்கு 
118 | பல்கலைப்பொரு 
48 | பல்கவர்ச்சலாகை 
71 பல்லிய முழக்க 
110 பல்விதத்தெருட்சி 
90 

பழுதறுகுணத் 
பற்றலர் சமரப் 

பற்றிய வளங்கை 
114 

பற்றிலாதவர்க்கு 
12 

பற்றிலாருள 
56 பனைத்திரள்கடக் 

பன்முறைதுதித்த 

பன்னரும் 
53 ) பன்னிறமணி 


53 
52 
46 
76 
120 
21 
85 
75 
74 
39 
116 
60 
64 
18 
73 
60 
104 
103 
114 
97 
68 
181 


நினைந்தனமுடிக்கு 
நின்றசேடம் 
நின்றவிளங் 


நீங்குமினீங்கு 


134 


பக்கம் 


பக்கம் 


பாகினினிதா 
பாய்கதிர்க்கிரண 
பாய்திரைப்புணரி 
பாரின்வாய்ந்திடு 
பார்மகள் பசுவிற் 
பாலெனத்திகழும் 
பானிறத்தரிக்கு 


2 
75 
29 
12 
54 

7 
29 
49 
40 
27 
58 
15 
121 

5 
117 
56 


பின்னருமனந்த 
பின்னுமன்னவ 
பின்னுமன்னவன் 
பின்னுமானிலஞ் 


பு 
புகழினோங்குட 
புயறொடுகதிர் 
புலவு நாறுவெண் 
புன்புலால் கமழு 
புன்னிலத்திற் 


50 | பொங்குதண் 
21 | பொய்கைமீக் 
45 | பொய்கைவாயினம் 
28 | பொய்யிலாமறை 
72 பொருசிலைவேனி 
99 பொருதிசை 
112 | பொருள்மணித் 

பொற்குவையுருக்கி 

பொற்பினுக்கணி 
105 பொன்குயிற்றி 
34 | பொன்பூத்தகிளர் 
80 | பொன்மகள் 
30 | பொன்னகரனைய 

பொன்னிறச்சிலை 

பொன்னினாடைய 
72 | பொன்னொடுமணி 
46 
62 
19 மங்குலாங்ககன்றன 
15 மங்குல்கண்டழகு 

மங்கை நற்றவ 

மங்கைபங்கனே 
115 மங்கைபாக 
107 | மடலவிழ்த்திள 
50 | மணமகளை முற்ற 
102 மதிமுகங்கண் . 

மதிமுடிப் பெருமாள் 

மத்தமாகளிற்றாள் 
110 | மந்தரபுயத்தழகு 
86 

மந்தரமனையதோள் 
மந்திர விதியா 

மருமலிமாலையான் 
591 

மற்புயத்துக் 
231 

மற்றடம்புய 
25 

மற்றவரனையரு 
மற்றவர்க்குமிவ் 

மற்றவன்பின் 
11 மற்றவ்வாறு 


க 
பூங்கணைக் கிழவனை 
பூங்குழல் 
பூமகண்மணந்த 
பூவெலாம் வண்டொலி 


பெ 
பெய்வனமுழுது 
பெருமைமிகுங் 


104 

95 
123 
80 
93 
44 
60 
16 
105 
61 
49 
122 
110 
64 
12 
31 
96 
119 
101 
125 


பைங்கழைவே 
பைத்தலைத்துளை 
பையவாளரவம் 


பொ 


பொங்கர்வாயுந் 


135 


பக்கம் 


பக்கம் 


121 


மற்றிணையில்லான் 
மற்றினிச்செய்வ 
மற்றுமண்டப 
மற்றைமன்னவர்க 
மற்றையகிளைஞரு 
மற்றைய பகற்றின 
மற்றையனசெய் 
மற்றையோர்க்காறு 
மற்றையைந்து 
மற்றைவைகலு 
மனக்கவின்செயி 
மனங்கவர் வனப்பி 
மனத்தினாலறிய 
மனமகிழ்ந்தவர் 
மன்னரியாரும் 
மன்னர்மூவரின் 
மன்னவர்கள் புகழ் 
மன்னவர்புகழ்தரு 
மன்னவர்புகழ்பெரு 
மன்னவர் புகழ்பெறு 
மன்னவர் மனவா 
மன்னவர்பதமலர் 
மன்னனிவ்வண்ணம் 
மன்னனிவ்வா 


105 
95 மிகவெழில் சிறந்தன 
84 
96 
94 

முகிலின் மீது 
61 முக்கணாளிருக்குஞ் 
60 | முசலிமா நிறத்த 
91 

முட்டிலாதன 
125 

முத்தலைகொழித்து 
78 

முந்தை நூற்படி 
36 

முந்தையின் விதியா 
54 | முல்லைமென்முகை 
19 

முற்றுணர்ந்தோர் 
401 

முன்னமென் குல 
26 | முன்னவர்பின்னவர் 
30 

முன்னையினுஞ் 
61 

முன்னைவெம்பவத் 
94 
115 
44 மெய்வருந்திய 
68 
99 

மே 
81 மேய்கானக 
66 | மேற்றிசைக்காருக 


28 
88 

5 
32 
70 
70 
110 
39 
11 
69 
121 
126 
76 


40 


78 


89 


மா 


46 
84 
124 

4 
38 
5 


மாசிலாதவ 
மாசிலாவுயிர்த்துணை 
மாதருய்த்து 
மாதவக்கொழுந்து 
மாதவத்துயர்ந்த 
மாதவனைவலம் 
மாதிடத்த குவளை 
மாயிரும்புவி 
மாலினானுணரா 
மாற்றலருயிர் 
மான்பிடித்த 


மைந்தரு மகளிரு 
41 

மை நிறைந்தகான் 
101 

மைந்தன்வந்து 
38 மையில்கேள்வி 
69 மையில் சிந்தை 
103 | மையென நிறத்த 
-56 
38 
64 வச்சிரத்தன 
* 80 வஞ்சமிலுழையரை 
45 வஞ்சமெஞ்சின 
31 வடிவாள் கொடுங் 


1 


16 
97 
37 
19 


136 


பக்கம் 


பக்கம் 


44 
42 


வடுவின் மாநில 
வட்டவாண்முக 
வணங்கி மாதவ 
வணங்கிமாழை 
வண்டணிகுழலாள் 
வண்டலம்புமறற்கு 
வண்டுலாங்குழலாண் 
வண்டுலாந்தெரியல் 
வந்தபின்கபிலை 
வந்தவன் மனைக்கு 
வந்துவேதிகை 
வந்தவந்தவர் 
வந்தமாதவர் 
வந்தவ்வம்புய 
வயிர்த்திடுங்கரிய 
வயிர்த்திருபழுமரம் 
வலவனாலெடுத் 
வல்லபல்கலை 
வழுவிலாமணி 
வளர்ந்தவந்த 
வல்லுணர்ஞான 
வள்ளவாய்வன 
வனப்பின்மிக்க 
வனப்பின்மேம்படு 


121 
43 
45 
32 
19 
109 
105 
10 
16 


20 


28 வான்மிசையிளமதி 
16 | வான்றொடர்ந்து 
68 
124 

விடையுயர்த்தவ 
107 

விண்டினம் பல 
37 

விண்ணிடை நிமிர் 
72 

விண்ணும்மண்ணும் 
52 

விதிமுறைநான்கு 
103 

விதிமுறை வழுவா 
108 

வித்தக வறிவிற் 
117 

வித்துவித்தின 
124 

விலங்கல்வில்லன 
68 
81 

வீசொளிவயிரத் 
90 
95 

வெண்டளவருப்பு 
69 
36 

வெண்ணிறத்தவெண் 
42 வெய்யவனுக் 
30 

வெள்ளடைபாகு 
49 

வே 
10 | வேதவிதியிற் 
31 வேதவேள்வி 
85 வேதியர்க்கிருநிதி 

வேந்தர் கோ 

வேலினைக்கயலை 
116 | வேழவிலினா 
39 வேள்வி நாதன்மணி 

வேனில்வேளனைய 
97 | வேனில்வேளும் 
76 
96 
114 | வைகல்சிலசென்ற 
13 | வைகறோறும் 
85 வைத்து நன்குறத் 
83 | வையமென்னு 


13 

3 
47 
115 


60 
31 
66 
99 
55 
50 
118 
28 
37 


99 


வாசமலர்த்தொடை 
வாசமொய்த்த 
வாயிலோருரைத்திட 
வாரணத்துரிவை 
வாரணாசியே 
வாரிசூழுலகம 
வானவர் மரிகடல் 
வானவாம்பணைத்த 
வானிற்கூறினன் 
வானினோங்கிய 


123 
39 
41 
36 


137 


பிழை திருத்தம் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


13 


18 


வானவாம 


வானவாம் 


16 


6 


30 


12 


38 


9 


54 


17 


62 


17 


62 


23 


63 


3 


77 
76 


5 
3 


77 


27 


சொற்கவியபுல 
யுற்றனள் 
தேவு 
கரும்பன் 
கேந்திரன் 
மகிபதியின் 
நாமத்தான் 
அன்ன 
பொண்மணி 
தணைப்து 
மினையிலா 
திறத் நினு 
னெழுங்தாங் 
தழுது 
ஏன நினைந் 
பூத்தரன் 
புரிவாள் 
அழிவுறுய் 
எண்ணிய 
தெக்கணாக்கிளி 


84 
89 


23 


சொற்கவிப்புல 
யுற்றனன் 
தேசு 
கரும்பன 
சேந்திரன் 
மகிபதியீன் 
நாமத்தாள் 
இன்ன 
பொன்மணி 
தணைந்து 
மிணையிலா 
திறத்தினு 
னெழுந்தாங் 
தழுவு 
என நினைந் 
பூத்தான் 
புரிவான் 
அழிவுறும் 
எண்ணில 
தெக்கணாக்கினி 


4 


4 


20 


99 
101 


4 


17 


104 
105 


106 


5 
27 
23 


107 


111 


1 


111 


26 


138 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நமது முன்னோர்கள் , 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , 
பனையோலைகளில் 

எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவைகள் , பல்வேறு இடங்களில் 
உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்குமுன் எம்மிடம் 
அன்பளிப்பாகக் கொடுத்து உ . தவினால் , அவைகள் 
மக்களுக்குப் பயன்படும் . 


எம்மிடம் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் , சுவடி எழுதியோரும் அழியாப் புகழை , எமது 
சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . அவை பதிப் 
பாகி வருமாயின் , சுவடி தந்தார் பெயரும் இடம் 
பெறுவதோடு , அப்பதிப்பில் 5 பிரதிகளும் பெறுவர் . 


இவ் 


எனவே , நாம் பெற்ற பேறு பெறுக 
வையகம் " என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளை , 

மகாலுக்குத் 
தந்து தவ வேண்டுகிறோம் . 


எமது 


. 


இங்ஙனம் , 
T. R. இராமசாமி , I.A.S. , 
மாவட்ட ஆட்சியர் : இயக்குநர் , 

சரசுவதி மகால் நூலகம் . 


தஞ்சாவூர் , 
9--3-85 . 


- 


